இலக்கியத்தில் 
வேளாண்மைக் கலைச்சொற்கள் 


எட்டுத் தொகை : 
இல . செ . கந்தசாமி 
தமிழ் இணைப் பேராசிரியர் 
ஆசிரியர் - வளரும் வேளாண்மை 


பத்துப்பாட்டு : 
டாக்டர் ந.வீ. செயராமன் 
எம்.ஏ. , எம்.லிட் ., பிஎச்.டி . , டிப . லிங் 

தமிழ் இணைப் பேராசிரியர் 


ஐந்தாவது உலகத் தமிழ் மாநாடு - மதுரை 

சிறப்பு வெளியீடு 
4-1-1981 


தமிழ்நாடு வேளாண்மைப் பல்கலைக்கழகம் 
கோயமுத்தூர் - 641 003 

1981 


அணிந்துரை 


வேளாண்மை வளர்ந்து வரும் ஒரு துறை . வேளாண்மை 
யில் புதிய கண்டுபிடிப்புகள் நாளும் பெருகி வருகின்றன . பிற 
நாட்டுக் கண்டுபிடிப்புகளைத் தமிழ் மொழியில் பெயர்க்கவும் நம் 
நாட்டின் கண்டுபிடிப்புகளைத் தமிழ் மொழியில் பெயரிட்டு அழைக் 
கவும் கலைச் சொற்கள் பெரிதும் தேவைப்படுகின் றன . 


அத் தேவையை நிறைவுசெய்யும் வகையிலும் வேளாண்மை 
அறிவியலை மக்களிடையே பரப்பப் புதிய வழி அமைக்கும் வகை 
யிலும் பழந்தமிழ் இலக்கியத்தில் வழங்கும் வேளாண்மைச் சொற் 
களைத் தொகுதது வெளியிடுவதில் வேளாண்மைப் பல்கலைக்கழகம் 
பெருமை கொள்கிறது . 


இதிலிருந்து பல புதிய கலைச் சொற்கள் உருவாகி , சமுதாயத் 
திற்குப் பயன்படும் வகையில் மொழி வளம்பெற வேண்டும் என்பது 
எங்களது விருப்பம் . அதற்கேற்ப அறிஞர்கள் செயலாற்றுவார்கள் 
என்பது திண்ணம் . 


இந் நூலை உலகத் தமிழ் மாநாட்டில் வெளியிட எங்களை 
ஊக்குவித்த தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு . எம் . ஜி . இராமச் 
சந்திரன் அவாகளுக்கும் , மாண்புமிகு வேளாண்மை அமைச்சர் 
திரு . கா . காளிமுத்து அவர்களுக்கும் எங்களது உளங்கனிந்த . 
நன் றியைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . குறுகிய இடைவெளியில் 
அருமையான ஒரு தொகுப்பை நல்கிய ஆசிரியப் பெருமக்கள் 
இருவருக்கும் , அச்சேற்றித் தந்த பெரியவர்களுக்கும் எனது பாராட் 
டுதல்களையும் நன்றியையும் காணிக்கையாக்குகிறேன் . 


நாள் : 1-1-1981 
கோயமுத்தூர் - 3 


அ . வேங்கடராமன் , இ . ஆ . ப . 

துணைவேந்தர் 
தமிழ்நாடுவேளாண் பல்கலைக்கழகம் 


முன்னுரை 


‘ இலக்கியத்தில் வேளாண்மைக் கலைச் சொற்கள் - எனும் 
இந் நூலில் எட்டுத் தொகை , பத்துப்பாட்டு ஆகிய பழந்தமிழ் இலக் 
கியததில் பயின் றுவந்துள்ள 1500 - க்கும் மேற்பட்ட அரிய வேளாண் 
மைச் சொற்களும் கலைச் சொற்களும் தொகுக்கப் பெற்று அவற் 
றிற்குரிய பொருள்களும் கொடுக்கப் பெற்றுள்ளன . 


வேளாண்மை என்பது பயிர் வளம் , கால்நடை வளம் , 
வேளாண் பொறியியல் , வன வளம் , மனை வளம் , சமுதாய வளம் 
முதலாய பல்வேறு பகுதிகளை உள்ளடக்கிய பெருந்துறை . இப் 
பெருந்துறையில் அவ்வப்போது வெளிவரும் புதிய கண்டுபிடிப் 
புகள் , கண்டுபிடிப்புகளைப் பயிரிடுவதற்கான செயல் விளக்கங்கள் 
ஆகியவற்றிற்கு இக்கலைச் சொற்களைப் பயன்படுத்துவதோடு , இச் 
சொற்களை அடிப்படையாகக் கொண்டு புதிய கலைச் சொற்களை 
உருவாக்கத் துணைபுரிவதே இத தொகுப்பின் நோக்கமாகும் . 


இன்றைய உலகம் அறிவியல் உலகம் , அறிவியலைத் தங்கள் 
தாயமொழியின் வாயிலாகக் கற்பிக்க ஒவ்வொரு மொழியினரும் 
முயன்று வரும் காலம் , வேளாண்மை நம் நாட்டின் பழம்பெரும் 
தொழில் - இத் தொழிலின் அறிவியல் வளம் மக்களின் வாழ்க்கை 
வளத்தை உயர்த்த வேண்டும் . 


நமது வேளாண்மை அறிஞர்கள் தாய்மொழியாகிய தமிழ் 
மொழியில் தங்கள் கண்டுபிடிப்புக்களையும் கருததோட்டங்களையும் 
வெளியிட இது முன்னோட்டமாக விளங்க வேண்டும் என்ற பெரு 
நோக்கில் , 

வேளாண்மைப் பல்கலைக்கழகத் துணை வேந்தர் 
திரு . அ . வேங்கடராமன் , இ.ஆ.ப. அவர்கள் இந் நூலினை வெளிக் 
கொணர்ந்தமைக்குப் பெரிதும் நன்றிக் கடப்பாடு உடையோம் . 


இல . செ . கந்தசாமி 
டாக்டர் ந . வீ . செயராமன் 


எட்டுத் தொகை 


நற்றிணை 


குறுந்தொகை 


ஐங்குறு நூறு 


பதிற்றுப்பத்து 


பரிபாடல் 


கலிததொகை 


அகநானூறு 


புறநானூறு 


பத்துப்பாட்டு 


திருமுருகாற்றுப்படை 


பொருநராற்றுப்படை 
சிறுபாணாற்றுப்படை 
பெரும்பாணாற்றுப்படை 
முல்லைப்பாட்டு 


மதுரைக்காஞ்சி 


நெடுநல்வாடை 


குறிஞ்சிப்பாட்டு 


பட்டினப்பாலை 


மலைபடுகடாம் 


வேளாண்மைக் கலைச்சொற்கள் 


பகுதி 1 : எட்டுத்தொகை 


அ 


நீர்ச் சால் , யாழின் பத்தர் , தாழி 


அகளம் 
அகைத்த 
அகைத்தல் 


கிளைத்த 


அச்சிரம் 
அசும்பு 
அசைவளி 


அசை வாடை 


அசைவிடுதல் 
அடகு 
அடார் 


கிளைததல் , முறித்தல் , கூறுபடுத 
தல் , தழைத்தல் 
அச்சிரக் காலம் , முன் பனிக்காலம் 
சேறு , நீர் அறாத குழி 
அசைந்து வரும் காற்று , தென்றல் , 
அசைத்த காற்று 
அசைதலை உடைய வாடைக் 
காற்று 
அசை போடுதல் , இளைப்பாறுதல் 
இலை , இலைக்கறி 
பொறி , கருங்கற்பலகையை ஒரு 
பால் சாய்வாக நிமிர்த்திக் கீழே 
முட்டுக்கொடுத்து உள்ளால் 
உணவு வைப்பது , புலிப்பொறி , 
பொருந்துகை, சேர்ப்பிக்கை , இலை , 
முளை , தண்ணடை 
கரைப்பக்கம , பரந்த கரை 
சேரச்செய்தல் , உடுத்திக்கொள்ளு 
தல் , அடைவிததல் , தரித்தல் 
இலையை விட்டு முற்றின தாமரை 
மொட்டு 
வெள்ளரிக்காய் 
நெற்கதிரைக்கடா விட்டு 
உழக்குதல் 
தோல் , ஆட்டுத்தோல் 


அடை 


அடை கரை 
அடைச்சுதல் 


அடை முதிர் முகை 


அணில் வரிக் கொடுங்காய் 
அதரி திரித்தல் 


அதள் 


அதிரல் 


அம்பணம் 


அமன்ற 
அமை 
அமைவரல் 
அயம் 
அயிரை 


புன லி , காட்டு மல்லிகை , மோசி 
மலலிகை 
வீட்டிலுள்ள கூடுவாய் மூலை , கூடு 
வாய மூலையில் அபை தத நீரை 
வீழ்ததும் கருவி 
நெருங்கின 
மூங்கில் 
அமைந்து வருதல் 
நீர் , பள்ளம் , நீர் நிலை 
நொய்மமீன் , சேர நாட்டுள்ள 
தொரு மலை 


ஒரு மீன் 


அயிலை 
அயினி 
அரக்கு 


அரலை 


அரி 


அரிகால் 
அரிஞர் 
அரித்தல் 


உணவு 
எள்ளின காயில் உள்ள குற்றம் , 
சாதிலிங்கம் 
கொடும்பு , குற்றம் , விதை , மரல் 
விதை , அரளி , அரலை என னுமமலை 
அரிகை , கதிர் அறுக்கும் பருவம் , 
அரிககை , இடைவிடுகை , வண்டு , 
பருக்கைக் கல் , மேன்மை , கணவரி 
பொன் , நிறம் , அழகு , ஒருவகைப் 
பறை , கலம் , நறவு , உள்ளிடு மணி , 
செவவரி கருவரி , பகை , சூரியன் , 
தவளை , மாமிசம் , அரிசி 
அரிந்த தாள் 
அரிபவர்கள் 
தினவெடுத்தல் , பூச்சி தின்னுதல் , 
இடைவிடுதல் , வடித்தல் 
அறுப்பார் 
கள் 
ஒன்றோடொன்று பிணங்குதல் , 
பிணக்கம் , சிறு தூறு , சிறு கோடு , 
தூறு பட்ட காடு 
முறுக்குண்டு கிடந்த வலை 
அரிபவர்கள் 
அரிதாதல் , கெடுதல் , குறைதல் 
இடம் , வயிறு , தண்டு , அடிமரம் , 
தாழ்வரை , பக்கம் , இடை 
இட்டு வைத்து உண்ணும் உணவு 


அரிநர் 
அரியல் 
அரில் 


அரில் வலை 
அரிவார் 
அருகுதல் 
அரை 


அல்குபதம் , அல்குமிசைவு 


2 


அல்லங்காடி 


அல்லி 


அல்லி உணவு 
அலநத 
அலர் 
அலரி 
அவரை 
அவல 


அந்திக் கடை 
அகவிதழ , கேசரம் , தாமரைப் 
பூவில் கொட்டையைச் சூழ்ந்த 
உறுப்பு 
அல்லி அரிசியாலான உணவு 
வாடிய 
பழிமொழி , மலர் 
ஞாயிறு , பூ 
கொடி வகை , மொச்சை 
நெற் பொரியிடியல் , பளளம் , விளை 
நிலம் 


சோறு 
மலர்ந்த பூ 


அவிழ் 
அவிழகம் 
அவைத்தல் 
அவையல் 
அழற் கொடி 
அழி துளி 
அழிப்படுதல் 


குற்றுதல் 
குற்றலரிசி 
ஒல்லிய கொடி 
மிக்க துளி 
நெற்கதிரைக்கடா விட்டு 
உழக்குதல் 
மிக்க பூக்களை உடைய சோலை 


அழி பூங்கானல் 
அழி பெயல 
அழுவம் 


மிக்க மழை 


அள் 
அள் இலை 
அள்ளல 
அளகு 
அளவுறல் 
அலறு 


ஆழம் , குழி , கடற்பரப்பு , காடு , 
போர்ககளம் 
செறிவு , கூர்யை 
செறிந்த இலை 
சேற்றின் குழம்பு 
கோழிப் பெடை 
கலத்தல் 
நீர் , சேறு , மனச் சாந்து 
எறும்பின வளை , நண்டின வளை , 
முழை , குகை , மோா 


அளை 


அளை இ 


கலந்து 


அற்சிரம 
அறல் 


முன் பனிக்காலம் 
அறுததுச் செலலும் நீர் , அற்று 
வருதலையுடைய நீர் , அரித் 
தோடுகை , அறுதலையுடைததா 
யிருத்தல் , அறுதியையுடையது , 
அறுதியையுடைய நீர் , அறுதியை 
யுடைய மணல்நீர் , நீர றுததல் , 
கருமணல் 


3 


அறுகுளம் 
அறுகை 
அறுவை 
அறைநன 
அன்னம் 


வற்றிய குளம் 
அறுகம்புல் , ஓர் அரசன் 
துகில் , ஆடை 
அறுப்பவன் 
அன்னப்பறவை 
அன்னம் , அனனப்பறவை 
அனிச்சைப் பூ 


அனம் 


அனிச்சம் 


ஆடுகழை 
ஆடை 
ஆப்பி 
ஆம்பல் அல்லி 


ஆம்பி 


1 


ஆமா 
ஆய் கரும்பு 
ஆய் மகள் 
ஆயமகன் 
ஆயர் 
ஆர்கலி உழவர் 
ஆர்கை 
ஆர்தல் 
ஆர்பதம் , ஆர்பதன் 
ஆரம் 


அசைகின்ற மூங்கில் 
தயிராடை , துகில் , உடை 
பசுவின் சாணம் 
ஆமபலாகிய அல்லிக்காய அரிசி 
காளான் , பன்றிப் பத்தர் - 
நீரிறைககும கருவி 
காட்டுப் பசு 
சிறந்த கரும்பு , மெல்லிய கரும்பு 
இடைச்சி 
ஆய்ச்சாதியில் பிறந்த மகன் 
இடையர் 
மிக்க ஆரவாரத்தையுடைய உழவர் 
உண்டல் 
உண்ணுதல் , நிறைதல் , நுகர்தல் 
உணவு 
ஆரக்கால் , சந்தனம் , மாலை , முத் 
தாற் செய்த கச்சு , வண்டியின் ஓா 
உறுப்பு , முத்துவடம் 
கார்த்திகை, ஆரால் மீன 
அச்சு மரம , தொததுளிப்பாய் , 
ஆரக்கால 
தலையாலங்காடு 
ஆலங்கட்டி , பனிக்கட்டி , 
ஆரவாரித்து 
யானைக்கூடம் , கரும்பு ஆலை 
கடைத் தெரு 
பசு , பெற்றம் 
பசுப் பால் 
பசுவின் நெய் 


ஆரல் 


“ ஆரை 


ஆலங்கானம் 


ஆலி 


ஆலை 
ஆவணம் 


ஆன் 


ஆன் பயம் 
ஆனுருக்கு 


4 


ஒரு மரம் 


இகணை 

குகரை 
இடா 
இணர் 


இதக்கை 
இதணம் 
இதை 
இமில் 


இர 
இரங் காழ் 
இரத்தி 
இரவம் 
இருபபை 
இரும் புனம் 
இருவி 
இரு வெதிர் 
இல்லம் 
இலஞ்சி 
இவர் கொடிப் பீரம 


இடிந்த கரை 
இறை கூடை 
பூங்கொத்து , பூ , பூவிதழ் , ஒழுங்கு , 
கொத்து 
பனங்காயின் தலையிலுள்ள தோடு 
இதண் , பரண் 
கப்பற்பாய் , புதுப்புனம் 
காளையின் முதுகிலுள்ள புடைப்பு , 
திமில் 
இரவு , இரவமரம் 
இர மரத்தினது விதை 
இத்தி மரம் , இலந்தை மரம் 
இரத்தல் 
ஓர் ஊர் , ஒரு வகை மரம் 
பெரிய கொல்லை 
தாள் , திணை அரிந்த தாள் 
பெரிய மூங்கில் 
தேற்றா மரம் , வீடு 
வாவி , குளம் , மடு , மகிழ மரம 
படர்கின்ற கொடியை 
உடைய பீர்க்கு 
இத்தி 
தினை 
இறா மீன் 
தேன் கூடு , தேனடை 
வாட்டி மயிர் போக வழித்தல் 
இளமரக்காடு , குறுங்காடு ,சிறுகாடு , 
பச்சைப் பாக்கு 
இனமாகிய பசுக்கள் , பசுக்கூட்டம் 


இற்றி 


இறடி 


( S 


இறால் 
இறாவுதல 
இறும்பு 
இன் நீர்ப் பசுங்காய் 
இன நிரை 


ஈங்கை 
ஈர் இதழ் அலரி 
ஈனில் 
ஈனுதல் 


இண்டஞ் செடி , ஒரு மரம் 
ஈரமான இதழை உடைய பூ 
பிரசவ அறை 
முட்டை யிடுதல் , உண்டாக்குதல் , 
பூத்தல் , தளிர்த்தல் 


5 


உ 


உகாய் 


உணக்குதல 
உந்தூழ் 
உருக்கு 


உலவை 


உவர் 


உழிஞை 


பாலை நிலத்திலுள்ள ஒரு மரம் 
உலர்ததுதல் , புலர்த்துதல் 
பெரு மூங்கில் 
நெய் 
மரக்கொமபு , காய்ந்த கிளை , காற்று 
இனிமை , வெறுப்பு 
ஒரு வகை மரம , இதனை முடக் 
கொற்றான் எனக் குடநாட்டார் 
வழங்குவர் 
கலப்பை 
உறை மோர் , காணிக்கைப் 
பொருள் , தேன துளி, மழை , நீர்த 
துளி , ஆயுதங்களுக்குப் போடும் 
உறை , ஓர் அளவு , பிரை , இடை 
விடாமல பெய்யுந் துளி, உறைதல் , 
உன்ன மரம் , கருத்து 


உழு படை 


உறை 


உன்னம் 


உள 


ஊகம் 
ஊழ்த்தல் 


கருங்குரங்கு , ஒரு வகைப் புல் 
முதிர்தல் , மலர்தல் , பதனழிதல் 
மலாந்து கழியும் பழம் பூ 
இறைச்சி கொத்தும் பட்டை மரம 


ஊழுறு பூ 


ஊனம் 


எ 


எஃகுதல் 


எய் 
எறி உளி 
எறித்த படை 


வில்லா பஞ்சினை அடித்தல் , 
குறைதல் 
முள்ளம் பன்றி 
மீன் பிடிக் கருவி 
கலப்பையில் தைக்கும் படைவாள் , 


கொழு 


எறுழ் 


செந்நிறப் பூவுடைய குறிஞ்சி 
நிலத்து மரவகை , வலிமை 
வெட்டிச் சுட்ட கொல்லை நிலம் 


எறிபுனம் 


ஏரின் வாழ்நர் 
ஏரோர் 
ஏழகத தகர் 


உழவர் 
ஏரினையுடைய குடிகள் 
ஆட்டுக்கிடாய் 


6 


ஏனம் 
ஏனல் 


பன்றி 
தினை 


ஐயவி 
ஐவனம் 
ஐவனவெண்ணெல் 


வெண் சிறு கடுகு 
மலை நெல் 
ஐவனமாகிய வெண்ணெல் 


ஒசிந்து ஒல்கி 


மிகவும் சாய்ந்து வளைந்து 
ஒடு மரம் , மூன்றாம் வேற்றுமை 
உருபு 
விலங்கின் ஆண்பாற் பெயர் , 
எருது , களிறு , யானைத் தலைவன் 


ஒருத்தல் 


ஓமை 
ஓய் விடு நடைப் பகடு 


ஒரு வகை மரம் 
உழுதுவிட்ட ஓய்ந்த நடையை 
யுடைய பகடு 


கஞ்சகம் 
கட்டிப் புழுக்கு 


வியர்வை , இரக்கம் 
வெல்லத்துடன் கூட்டிய அவரை 
விதை முதலியவற்றைப் புழுக்கிய 
உணவு 
களை பறிக்கை 
செங்கடம்பு , ஒரு மரம் 
உழத்தியர் 
ஒரு வகைக் கோரை . சம்பங் 


கட்பு 
கடம்பு 
கடைசியர் 


கண்பு 


கோரை 


கனைக்கால் 


கமுகு 
கயிறு குறுமுகவை 


திரண்ட நாளம் 
பாக்கு மரம் 
தன்னால் நீர்தாங்குதல் பெரிதன் றித் 
தன் கயிற்றையே நின்று வாங்கப் 
படும் முகவை , நீர் சிறுக உள்ளமை 
யால் நீரை முகவாது இட்ட கயிற் 
றையே முகக்கும் பாத்திரம் , நீண்ட 


7 


கரந்தை 
கரம்பை 
கருக்கு 
கருங்கோடு 
கருங் கோல் 


கரு நனை 


கரும்பின் எந்திரம் 
கருவை 
கல் அடார் 
கவிர் 
கழனி 


கழு 


கயிறு கட்டி இறைக்கும் சிறிய 
பாததிரம் 
கொட்டைக் கரந்தை 
வறண்ட களிமண் தரிசு நிலம் 
பனையின் கருக்கு 
கரிய முருட்டுக் கட்டை , கரிய கிளை 
கரிய கொம்பு 
பெரிய அரும்பு 
கரும்பு ஆலை 
வரகு வைக்கோல் 
விலங்குகளை அகப்படுத்தும் பொறி 
முள் முருங்கை மலர் 
வயல் , பழனம் 
கறவாத பசுவைக் கறப்பதற்கு 
அதன் கழுத்தில் இரண்டு தலையும் 
சீவி மாலைபோற் கட்டியிடுங் கழி 
செடி வகை 
கலாப் பழம் 
வீரர் , உழவர் 
களர் நிலம் , போர்க்களம் 
களத்தில் கடா விடுதல் தொழில் 
பெறாத தூற்றாப் பொலி , களத்தில் 
சேர்த்துத் தூற்றப்படுதல் இல்லாத 
நெல் மணிக் குவியல் , வயல்களில் 

திர்ந்து கிடக்கும் நெல்மணிக் 
குவியல் 
கறக்கப்படாத காட்டெருமை 
மிளகு , மிளகுக்கொடி , பொரிக்கறி 
பகைவர் 


கள்ளி 


களங் கனி 
களமர் 
களரி 


களன் அறு குப்பை 


கரு அ எருமை 
கறி 
கறுத்தல் 


காட்ட குளவி 
காடு கொல்லுதல் 
காம்பு 
காய்த் துணர் 
காய் நெல் 
காயா 
கார்க கரும்பு 


காட்டு மல்லிகை 
காட்டை வெட்டி அழித்தல் 
மூங்கில் , பூவின் தண்டு 
காய்க்கொதது 
விளைந்த நெல் 
காசா மரம , காயாம்பூ 
பசிய கரும்பு 


8 


கார் நாற்றம் 


கார்ப் பெயல் 


காரான் 


காரேறு 
காரை 


தலைப் பெயல் மழையால் மண்ணில் 
தோன்றும் ஆவியின் மணம் 
கார்காலத்து மழை 
பெண் எருமை , காரா 
எருமைக்கடா , கரியகடா 
காட்டுச் செடி வகை 
காளான் 
முல்லை நிலம் 
புறவிதழ் 
மரம் கபபு விடுதல் 


காளாமபி 


கான வைப்பு 
கிளை இதழ் 
கிளைத்தல 


கீ 


குடசம் 


குடஞ் சுட்டவர் 


குடஞ் சுட்டு 


குப்பை 


குரம்பை 


குரல் 


குடசப் பாலை , வெட்பாலை 
பசு நிரை மேய்க்கும் இடையர் , 
இப் பசு இன்னதனைக குடம்பால் 
போதும் என்று சுட்டுதலையுடைய 
பசுவிடையர் 
பசு , குடமபால் 

கறக்கும் என் 
கருதப்படும் பசு 
தானியக் குவியல் , திரட்சி , குவியல 
தொகுதி 
சிறு குடில் , சிறிய மனை 
ஒலி , ஓசை , கதிர் , பூங்கொத்து , 
ஒன்றோடொன்றற்குளள 
சேர்க்கை , தினை , வாழை முதலிய 
வற்றின் தோகை , பெண்டிர் தலை 
மயிர் , ஐம்பால் வகையினுள் ஒன்று , 
கொத்தாகிய மயிர் , பற்றம , மொழி , 
மிடறு , இசை 
குரா மரம் 
ஒரு மரம் 
தெங்கு பனைகளின் இளங்காய் 
நல்ல நிறத்தையுடைய கதிர் 
கஞ்சங்குல்லை , துழாய் 
வளைந்த கதிர் 
காட்டு மலலிகை , மலை மல்லிகை , 
தாளி என்னும் பூடு 


: 


குரவம் 


குருந்து 
குரும்பை 
குருஉக் கதிர் 


குலலை 


குலவுக் குரல் 


குளவி 


9 


9 


குளிர் 
குளிறு 
குறுங் காடு 
(குறுதல் 


கிளி கடி கருவி , அரிவாள் 
நண்டு 
சிறு காடு 
பறித்தல் , மேலிழுத்து வாங்குதல் , 
நெல முதலியன குற்றுதல் 
குன்றிப் பூ 


குறுநறுங்கண்ணி 
குறும்பூழ் 


காடை 


க 


கூடு 


கூலம் 


நெற்கூடு , குதிர் 
பண்டம் , நெல் , புல் , வரகு , சாமை , 
தினை முதலிய பதினெண் கூலம் 


கிணறு 


கூவல்) 
கூவிரம் 
கூவிளம 
கூழ் அள்ளல் 
கூழ வட்டி 
கூழை இருவி 


மலை மரவகை 
வில்வம் 
செறிந்த சேறு 
நெலலையுடைய வட்டி 
கூழையாகிய தாள் 


கெ 


கெடிறு 
கெண்டை 


மீன் வகை 
கயல் 


கேழல் 


பன்றி 


கை 


கைதை 
கைவினை மாக்கள் 


தாழை 
தொழில் புரியும் உழவர் 


கொ 


கொகுடி 


கொங்கு 
கொடி அறுகை 
கொடுவேரி 
கொண்டல 
கொண்மூ 


ஒரு வகை முல்லை 
பூந்தாது , தேன் , கொங்குநாடு 
கொடியாகிய அறுகம்புல் 
கொடுவேலி , ஒரு வகை மரம் 
கீழ் காற்று , மேகம் 
மேகம் 


10 


கொய்தல் 


கொல்லை 


கொழு 


அறுத்தல் , சிலிர்த்தல் , பறித்தல் , 
கத்தரித்தல் 
தினைப் புனம் , முல்லைநிலம் , நிலம் 
உழும் கருவி 
பறிததல் , கோறுதல் 
குளிர்ந்த நிழல் , கொழுவிய நிழல 
ஒரு வகை மீன் 
கொழுவிய அரும்பு 


கொழுதுதல் 
கொழு நிழல் 
கொழு மீன் 
கொழு முகை 


கோ 


கோங்கு 
கோட் சுரும்பு 
கோட் சுறா 
கோட்டினம 
கோட்டு மீன் 
கோட் தெங்கு 
கோட் பலவு 
கோடை 


கோங்க மரம் 
தேனைக் கொள்ளும் சுரும்பு 
கொல்லும் தன்மையுள்ள சுறாமீன் 
எருமைக கூட்டம் 


சுரு 


கோது 


கோபம் 
கோவினம் 
கோழ் 
கோள் 


குலைகளையுடைய தெங்கு 
குலைகளையுடைய பலா மரம 
கோடை மலை , கோடைக்கானல , 
காற்று , கோடைக்காலம் 
சக்கை 
தம்பலப்பூச்சி 
பசுத் திரள் 
செழிப்பான 
காய் , குலை , வித்து , கொள்ளுகை , 
கொண்டது , செருகுதல் , தழுவல , 
பாய்தல் , கொள்ளும் நிலை , கோடல 
தொழில் , புள் , மனத்தாற் குறித 
துக்கொள்ளப்படுவது , 
தனமை 


மறைத்த 


கௌ 


சண்பகம் 
சண்பு 


மரவகை 
சம்பு , ஒருவகைக் கோரை 


சாடி 


உழுசால் 


11 


சாந்தமரம் 
சாம்புதல் 
சாய் 


சந்தன மரம் 
வாடுதல் , கெடுதல் , குவிதல் 
தண்டான் கோரை , மென்மை , 
செறும்பு 
செந்நெல் 


சாலி நெல் 


சிதடி 
சிதடு 
சிதரினம் 
சில விளை வரகு 
சில விதது அகலவிட்டு 


சிவிறி 
சிறு செங்குரலி 
சிறுதடி 
சிறு பசு மஞ்சள் 
சிறு மறி 
சிறு மாரோடம் 
சிறு வெதிர் 
சினை 


சிள் வண்டு 
குருடு , உள்ளீடின்மை 
வண்டின் திரள் 
சிலவாக விளைந்த வரகு 
சிலவாகிய விதைகளைக் கலப்பாக 
விதைத்து 
நீர் வீசுங் கருவி 
கருந்தாமக்கொடி 
பாத்தி 
மஞ்சளுள் ஒரு சாதி விசேடம் 
சிறிய ஆட்டுக்குட்டி 
செங்கருங்காலி 
சிறிய மூங்கில் 
அரும்பு , கவடு , மரக்கிளை , விலங்கு 
முதலியவற்றின் சூல் , மரத்தின் 
கொம்பு , சிறிய கொம்பு , தேரின் 
உறுப்பாகிய தாமரை முகை 
கோட்டுப் பூ 


சினைப்பூ 


சுமடு 


சுரபுன்னை 
சுரன் 


சுரி முகில் 
சுரை 


சுமமாடு , சுமை 
புன்னை வகை 
பாலை நிலம் 
குறுக்குண்ட அரும்பு 
சுரப்பு சுரக்கை , பசு முதலியவற் 
றின் மடி , திரிக் குழாய் , மூங்கிற் 
குழாய் , மூட்டுவாய் , பூண் , கூரான 
தோண்டு பாரைவகை 
தானியம் திரிக்கும் மர எந்திரம் 


சுழல் மரம் 


12 


சுள்ளி 


ஆச்சாவகை , மராமரப் பூ 


சு றவு 


சுரு 


சுனை 


மலையூற்று , கல்லிடத்து நீர் நிலை 


சூ 


செங்காய் 
செங்குணக்கு 
செங்கொடு வேரி 


செச்சை 
செஞ்சால் உழவர் 


செதும்பல் 
செதும்பு 
செந்நெல 
செம்புனல் 
செம்பூழ் 
செம்மல் 


சிவந்த காய் 
நேர் கிழக்கு 
செங்கொடி வேலி , ரோஜா நிறப் 
பூவுள்ள கொடி வகை 
வெட்சி , வெள்ளாட்டுக கிடாய் 
செவ்விய பல படியாக மறித்து 
உழுகின்ற உழவர் 
சேற்று நிலம் 
சிலவாக ஓடும் நீர் , சின்னீர் 
செஞசாலி நெல் 
சிவந்த நீர் , புது வெள்ள நீர் 
சொநிறப் பூவுள்ள செடி வகை 
உள்ள நிறைவு , செலவ மாக்கள் , 
தலைமை, பழம் பூ , சாதிப்பூ , 
தலைவன் , பிள்ளை 
தம்பலப்பூச்சி 
செய்கை , வயல் 
நிலவரி 
அசேகு 
நெட்டிக் கோரை , வாட் கோரை 
காலம , பருவம் , அழகு 


செம் மூதாய் 
செய் 
செய்க் கடன் 
செயலை 
செருந்தி 
செவ்வி 


சே 


சேடல் 
சேதா 
சேப்பு 


பவள மலலிகை 
சிவப்புப் பசு 
சிவப்பு , தான் தோன்றுங் கிழங்கு , 
ஒருவகைக் கிழங்கு 
சிவந்த இறா மீன 


சேயிரு 


சை 


சொ 


13 


சோ 


ஞாழல் 


புலிநகக் கொன்றை 


D 


ஞிமிறு 


தேனீ , வண்டு 


எஞ 


ஞெமை 


மர வகை 


ஞொ 


த 


தகடு 
தகர் 


பூவின் புறவிதழ் 
ஆட்டுக்கிடாய் , மேட்டு நிலம் , 
வருடைமான் கிடாய் 
ஒரு மரம் , மயிர்ச் சாந்து 
அழகினையுடைத்தாகிய மலர் 
குடம் , மிடா 
ஓம குண்டம் , ஒரு மரம் , தடா 
பெரிய கொம்பு 
சோலை , பூந்தோட்டம் 


தகரம் 
தகை மலர் 
தசும்பு 
தடவு 
தடவுச் சினை 
தண்டலை 
தண்பனை 
தணக்கம் 
ததர் 
ததைதல 
தலைப் பெயல் 
தலை விளை 
தழல் 


மருத நிலம் 


தணக்கு , தணக்கமரம் 
கொத்து , சிதறுகை , செறிவு 
நெருங்குதல் , சிதறல் , மலர்தல் 
முதல் மழை 
வயலின் முதல் விளைவு 
கிளி கடி கருவி , கையாற் சுற்றின 
காலத்துத் தன்னிடத்துப் பிறக்கும் 
ஓசையாற் கிளி முதலியவற்றை 
ஓட்டும் கருவி 
சேறு குத்தி 
முலலை , செம்முல்லை 


தளம்பு 
தளவம் 


14 


தளி 


நீர்த் துளி , முகில் , மழை , மழைத் 
துளி , தலைப் பெயல் மழை 


தா 


தா சினை 


தாது எரு 
தாம்பு 
தாழ் குரல் 
தாழை 


பரந்த கொமபு 
எருப் பொடி , தாது எருமன்றம் 
தாமணிக் கயிறு 
தாழ்ந்த கதிர் 
செடி வகை , தெங்கம்பாலை , 
தெனனை 
அடி , காம்பு , படி , மரத்தின அடி , 
முயற்சி , மூட்டுவாயின ஊடுருவ 
செரிகாகும் கடையாணி , வாலமீன் , 
விசேடம் , கைவிரலணி , திருவடி , 
தினையரிதாள் 


தாள் 


திரி மரம் 
திரி மருப்பு 


தில்லை 


தானியம் அரைக்கும் திரிகை 
முறுக்கின கொம்பு 
மர வகை , உப்பு நீர் அருகே 
வளர்வதொரு மரம் , நெய்தல் நிலத 
துக்கு உரிய ஒரு மரம 
நெற்றிப் பொட்டு , மஞ்சாடி மரம் 
உலர்ந்த தினை 
தினை அரிந்த தாள் 
தினையை யுடைய பிரப்பு 


திலகம் 
தினை உணங்கல் 
தினைககால் 
தினைப் பிரப்பு 


தீ 


துடவை 
துணர் 


துணிரியது 
துதை 
துய் 


தோட்டம் 
குலை , கொத்து 
குலை கொண்டது 
நெருங்கிய 
கதிர் பூவிதழ் முதலியவற்றின் 
மெல்லிய பகுதி , பஞ்சு , பஞ்சின் 
நுனி போன்றதொரு பொருள் , 
மென்மை , புளியம்பழத்தின் ஆர்க்கு 
அசைகின்ற மூங்கில் 
செமமறியாடு 


துயல் கழை 


15 


தொடுப்பு 
தொய்தல் 
தொல் பசி 


தொழில் மாறுதல் 


விதைப்பு 
கெடுதல் , வினை செய்தல் , உழுதல் 
பல நாள உணவின்மையால் 
எய்திய பசி 
செய்ய வேண்டிய தொழிலைத் 
தவிர்த்தல் 
பசுக்கள் கட்டப்படும் இடம் 
தொழில் செய்வார் , உழவர் 
மாட்டுக் கொட்டில் 
மாடு 
தொழு , தொழுவம் 


தொழுவம் 
தொழுவர் 
தொழுவறை 
தொருவை 
தொழு உ 
தொளி 
தொறு 
தொறுத்த வயல் 


சேறு 


ஆட்டுக்கிடை கட்டிய வயல 


தோ 


தோகை 


தோட்டமலர் 
தோடு 


நெல் , கரும்பு , வாழை முதலியவற 
றின் தாள் , நாயின் வால் 
இதழ்களையுடையனவாகிய மலர் 
இதழ் , இலை , ஓலை , காதணி , தொகுதி 
பறவைக் கூட்டம் , பூவிதழ் , திரட்சி 
பனங்குரும்பையின் 

மேலுள்ள 
முகிழ் 
நெல்லாற் சமைத்த கள் 
ஒருவகை மலை நெல் 


தோப்பி 
தோரை 


ந 


நடுதல 
நடுவயலை 
நநதி 


நந்துதல் 


ஊன்றுதல் 
நட்டு வளர்க்கப்பட்ட பசலைக்கொடி , 
நந்தியாவட்டம் 
தழைத்தல் , பொலிவழிதழ் , அவிதல் 
செருக்குதல் , விளங்குதல் , அழகு 
பெறுதல் , நிறைதல் , பெருகுதல் , 
மிகுதல் 
கஸ்தூரி , நரந்தப்பூ , வாசனைப்புல 


நரந்தம் 


வகை 


நல் ஏறு 


நலகூர்மை 
நல்லினம் 


இடபம் , ஆண் எருமை 
வறுமை 
கூட்டம் , பசுநிரை, பசுவினம் 


17 


நவியம் 
நவிரல் 
நள்ளிருள் நாறி 
நளி பெயல் 
நளிர் 


நறவு 


நறுங்காடி 
நறுங் குறடு 
நறும்புல 
நறுவி 
நறைக்காய் 
நறைக கொடி 


கோடாலி 
மரவகை , குலைதல் 
இருவாட்சி 
மிக்க பெயல் , மிகுந்த மழை 
குளிர்ச்சி 
கள் , சேரநாட்டிலுள்ள ஓர் ஊர் , 
தேன் , நறை , நறாம்பூ , வாசனை 
நறிய ஊறுகாய் 
சந்தனம் 
ஒரு வகைப் புல் 
நறிய மலர் , மணம் 
சாதிக்காய் 
ஒரு வகைக் கொடி 
அரும்பு , பூவரும்பு , கள் 
அரும்பிய 


நனை 


நனைத்த 


நா 


நாகு 


நாஞ்சில் 


. 


நாட்ரேபது 
நார் அரி 


ளமை , பசு , பெண் 
கலப்பை , வள்ளுவன் 

என்ற 
தலைவர்க்குரிய தாய் இருந்த ஒரு 
மலை 
அன்றலர்ந்த பூ 
பன்னாடையால 

அரிக்கப் 
பட்ட தேறல 
நாரை உரிதத மெலலிய தண்டு 
காலைக கடை 
அன் றலர்ந்த பூ 
பருவ மழை 
காலை மேய்ச்சல் 


கள் , 


நார் உரி மென்கால் 
நாள் அங்காடி 
நாள் மலர் 
நாள் மழை 
நாள மேயல் 


நி 


நிணம 
நிலம் தூங்கு அணல் 


கொழுப்பு 
நிலத்தளவும் தொங்குகின்ற அலை 
தாடி 
பெரும புனல் 


நிறை புனல் 


நீ 


நீத்தம் 


ஆழம் , வெள்ளம் 


18 


நீர் அழுவம் 
நீர் ஆர் செறு 
நீர் உறை கோழி 


நீர்க்கால் 
நீர் ககோழி 
நீர்பபடர் தூம்பின் பூ 


நதி 
நீர் நிறைந்த செய் 
நீரில் உறைகின்ற நீலச் சேவற 
கோழி 
வாய்க்கால் , நீரோடுகின்ற கால் : 
நீர்வாழ் பறவை வகை 
தண்ணீரில் படரும உள் துளையை 
உடைய ஒருவகைப்பூ 
நீண்ட சுரபுன்னை 


நீள் நாகம் 


நுகம் 


நுகும்பு 


கதவுக்குக் 

காப்பாக இடப்படும் 
கணைய மரம் , காளையின் கழுத்தில 
பூட்டப்படும் தடி , பாரம் , வலிமை 
பனை , வாழை முதலியவற்றின் மடல் 
விரியாத குருத்து 
நுங்கினது வெட்டின கண் 
நுங்குக்காய் 
நுணா மரம் 
இடித்த மா ( தினை மா ) 
ஒருவகை மீன் 


நுங்கின தடி கண் 
நுங்கு 
நுண வம 
நுவணை 
நுழை மீன் 
நுளம்பு 


நூ 


நூறை 


வள்ளிக்கிழங்கு வகை 


நெ 


நெய் கனி காய் 
நெய்தல 


புன்னைககாய் 
நெய்தல் திணை , நெய்தல் திணையின் 
ரிப்பொருளாகிய இரங்கல் , ஒரு 
பேர் எண் , கருங்குவளை , நெய்தற்பூ , 
வெள்ளாம்பல் , சாப்பறை 
நெய் கலந்து மிதித்துத் திரட்டப 
பட்ட உணவு 


நெய்மிதி கவளம் 


மிளகு 


தெரியல் 
நெருஞ்சி 
நெல்லி 
நெல்லி வட்டு 


ஒரு முட் பூடு 
மரவகை 
கொலிக் காயாகிய விளையாட்டுக் 


19 


கருவி வகை 


நெற்று 


நெற்றம் 
நெற்று 
நெறி செய்த நெய்தல் 
நெறி மருப்பு 


முதிர்ந்து உலர்ந்த காய் 
புறவிதழை ஒடித்த நெய்தற் பூ 
எருமை , மான் முதலியவற்றின் 
முடங்கின கொம்பு 


நே 


நேர் இணர் 
நோ முகை 


தாமிலொத்த இணர் , பூங்கொதது 
தன்னில் ஒத்த முகை 


நை 


நா 


நொச்சி 
நொச்சிப் பாடு 
நொடுத்தல் 
நொடை 
நொய்ம்மை 
நொள்ளை 


ஒரு மரம் , மதில் 
நொச்சிப் பூ விழும் ஓசை 
விற்றல் 
விலை , விற்றல் 
கனமிலலாமை 
நத்தை வகை 


நோ 


நெள 


| 


பகடு 


பகர்பவர் 


பகன்றை 


பச்சிலை 
டச்சூன் 
பசு நனை 
பசும பதம் 
பசு மஞ்சள் 
பசு மோரோடம் 


எருது , எருமைக் கடா , ஏர் , பரப்பு 
பெருமை , வலிமை 
விற்பவர் 
சிவதை , ஒரு கொடி 
பசுமையாகிய இலை 
செவ்வித் தசை , பச்சிறைச்சி 
புதிய தேன் 
உணவுக்குரிய பண்டம் 
மஞ்சள் வகை 
பசுமையான செங்கருங்காலிப்ப 
பசிய மலர் 


பசு வீ 


20 


பஞ்சாய் 
படப்பு 
படப்பை 


படலை 


படு சினை 
படு ஞெமல் 


படு மழை 


பண்ணை 


பத்தல் 


பதவம் 
பதவு 
பயினி 


கோரை வகை , தண்டான் கோரை 
வைக்கோற்போர் 
கொல்லை , பக்கத்துள்ள இடம் , 
புழக்கடை 
தழை , தழையோடு மலர்கள் 
விரவித் தொடுத்த மாலை , பனை 
யோலையாலேனும் முள்ளாலேனும் 
செய்யப்பட்ட அடைப்பு 
தாழ்ந்த கிளை 
மிகக சருகுகல் 
சொரியும் மழை , பெய்கின்ற மழை 
பண் , ஒருவகைக் கீரை , 
விளையாட்டிடம் 
பத்தர் , கிணற்றின் நீரை எடுத்து 
ஊற்றி ஆனிரையை - உண்பித்தற் 
குத தோண்டப்படுவது , குழி , மரத் 
தாலான நீரிறைக்கும் கருவி , 
யாழின் ஓர் உறுப்பு 
அறுகு 
அறுகு , அறுகங்கிழங்கு 
குறிஞ்சி நிலத்து உண்டாகும் 
ஒருவகை மரம் 
பரு அரை , மரத்தின் பருத்த அடி , 
விலங்கின் பருத்த மேல் தொடை 
பருத்தி , கதி 
பருத்தி தூற்கும் பெண் 
செம்பூ , புன முருங்கை , 
மலையெருக்கு 
மிக்க பசுக்கள் , பல பசு 
பலா மரம் 
புரச மரம் 
கொடி 
நில வரி பாக்கி 
வயல்களை அருகிலுடைய சோலை 
பொய்கை , மருத நிலம் , வயல் , நீர் 
நிலச் செறு , பொதுநிலம் 
கரும்பு 
முதிர்ந்து 
ஆல மரம் , பழுத்த மரம் 


பராரை 


பா 
பருத்திப் பெண்டு 
பரேரம் புழகு 


பல்ஆன் 


பலவு 


பலாசம் 
பவர் 
பழஞ்செய்க் கடன் 
பழனக்கா 
பழனம் 


பழனவெதிர் 
பழநி 
டழு மரம் 


21 


முதிர்ந்த 


பழனிய 
பழுஉ 
பழையர் 
பறழ் 


பறி 


பன்றிப் பறை 


பன்னல் 
பனங் குடை 


கள விற்போர் 
மரங்களில் வாழ்வன , தவழ்வன , 
மூங்கா , வெருகு , எலி , அணில் , 
நாய் , பன்றி , புலி , முயல் , நரி , 
இவற்றின இளமைப் பெயர் 
பனையோலைப் பாய் , மீன் பிடிக்கும் 
கருவி 
காட்டுப் பன்றிகளை வெருட்டக் 
கொட்டும் பறை 
பருத்தி 
பதநீர் சோறு முதலியவற்றை 
வைப்பதற்குப் பனையோலையால் 
செய்த பட்டை 
பனை மரத்திற் செறிந்து உள்ள 
நரம்பு 
பனம பூ மாலை 
பனங்குருத்து 
எட்டரை அங்குல வளர்சசியும் 
கறுப்பு நிறமும் உள்ள மீன் வகை 


பனஞ் செறும்பு 


பனம புடையல் 
பனம போந்தை 
பனை மீன் 


பாககம 


பாகல் 


பாகு 


பாங்கர் 


ஊர் , நெய்தல் நிலத்தூர் , பக்கத 
திலுள்ள ஊர் 
பலா மரம் , பாகற்கொடி 
வெல்லப்பாகு , பகுதி 
உகாய , ஓமை மரம் , ஒரு கொடி , 
பக்கம் 
பசிய இலை 
பசுமையான அடுப்பங்கொடி 
ஆட்டிறைச்சி விற்கும் வணிகர் 
அப்பொழுது இடித்த அவல் , பசிய 
விளை நிலம் 
கிழக்கு , நீர்ப்பாசி 


பாசடை 


பாசடும்பு 
பாசலர் 
பாசவல் 


பாசி 
பாசுவல் 
பாட்டங்கால் 
பாட்டம 


பசிய தழை 


முற்றூட்டாகிய தோட்டம் 
தோட்டம் , மேகம , பயிர்செய்கின்ற 
தோட்டம் 


i 


பாடு பெயல் 


விடாமழை 


22 


பாண்டி 
பண்டியஞ் செய்வான் 


பாண்டியம் 
பாத்தி 


எருது , மாட்டு வண்டி 
உழவாடியாகி இருப்பான் , உழவுத் 
தொழில் புரிவான் , உழைப்பாளி 
யாய் இருப்பவன் 
உழவு 
பகுதி , பிரிவு , கரையிட்டு வகுத்த 
நிலம் 
ஒரு மரம் , பாதிரி மலர் 
ஆளம பறவை , குஞ்சு 


பாதிரி 
பார்ப்பு 


பி 


பிசிர் 


பிடகை 


பிணங்கு அரில் 
பிணர் 
பிணவல் 
பித்திகம் 
பிரசம் 
பிரமபு 


நீர்த்துளி, ஊற்று நீர் , சிட்பு , பனக 
குருத்து , ஓர் ஊர் 
பூந்தட்டு 
பின்னிய சிறுகாடு 
சருச்சரை , சுரசுரப்பு 
பெண் பன்றி 
சிறு சண்பகம் , பிச்சிப்பூ 
ஒருவகை வண்டு , தேன் இறால் 
பிரபபங்கொடி 


பீர்க்கு 
பீர்க்கு 


பீரம் 
பீரை 
பீள் 
பீள் வாடும் நெல் 


இளங்கதிர் , சூல் 
கதிர் வாடும் நெல் 


புகர் 


புடையுநல் 
புதல் 


கஞ்சி , கபில நிறமுள்ள 
குற்றம் , நிறம் , புள்ளி , யானை மதத 
கத்துப்புள்ளி 
அடித்துத் தூத்தலையுடையள் 
அரும்பு , தூறு , சிறு தூறு , புதர் , 
பசிய தூறுகள் 
தளை அவிழ்ந்த பூ 
முறுக்கு நெகிழ்ந்த முல்லைப்பூ 
ஆடு , பெண்ணாடு 
இளமைப் பன்றி 


புரி அவிழ் பூ 
புரி நெகிழ் முல்லை 
புருவை 
புருவைப் பன்றி 


23 


புல் 


புல் அரை ஓமை 


புல்லரிசி , புன்செய் தானியம் , 
தருப்பை , புல்லுதல் 
புல்லிய அடிப்பாகத்தையுடைய 
மை மரம் 
இலைகளால் வேயப்பட்ட குடிசை 
களையுடைய ஊர் 
புல்லரிசியால் ஆகிய உணவு 
ஆட்டிடையன் 


புல் இலை வைப்பு 


புல் உணா 
புல்லினத்தாயன் , புல்லினத் 


தான் 


புல்லினம் 
புல் வீழ் இற்றி 


புல் வேய் குரம்பை 
புலம்பன் 
புலர் குரல் 
புழகு 
புழற் காளாம்பி 
புழுங்கல் 
புளி மிதவை 
புன் கால் 


ஆட்டினம் 
புலலிய விழுதை உடைய 
இற்றி மரம் 
புல்லால் வேயப்பட்ட வீடு 
நெய்தல் நிலத் தலைவன் 
முற்றின ஏனல் , தினை 
மலையெருக்கு 
உட் பொய்யாகிய காளான் 
அவிததது 
புளிங்கூழ் 
மெல்லிய காம்பு 


புன்கு 


புன்னாகம் 


ஒரு மரம் 
புன்னை 


புன்னை 
புனம் 


புனலிப் பூ 


புனவர் 


புனிற்றா 


மரவகை 
மலைச் சார்பான கொல்லை 
மோசி மல்லிகைப் பூ 
குறிஞ்சி நில மாக்கள் 
ஈன்றணிமையுள்ள பசு அல்லது 
எருமை 
ஈன்றணிமை , புதிய ஈரம் 
முற்றின ஏனல் , முற்றின தினை 


புனிறு 
புனிறு தீர் ஏனல் 


பூ 


பூக் குறுதல் 
பூவல் 
பூவல் ஊட்டி 


மலர் பறித்தல் 
செமமண் , செம்மண் நிலம் , சிவப்பு 
செம்மண்ணைப் பூசி 
போகத்துக்கு உரிய விலை 
மலர்தல் 
நாகணவாய்ப் புல் , பெண் 


பூ விலை 


பூவுயிர்த்தல் 
பூவை 


24 


பூழ் 
பூளை 


குறும்பூழ்ப் பறவை 
செடி வகை 


பெ 


பெண்ணை 
பெண்ணைப் பிழி 
பெயல் 


பனை , ஓர் ஆறு , தென்பண்ணையாறு 
பனங்கள் 
மழை , மேகம , பெய்தல் தொழிலை 
உடைய மேகம் 
காராமணி 
இருவாட்சி 


பெரும் பயறு 
பெருவாய்மலர் 
பெற்றம் 


பசு 


பே 


பை 


பைங் கனி 
பைங்காய் 
பைஞ்சாய் 
பைஞ் சேறு 
பைஞ் ஞிணம் 


செவ்விக் கனி 
செவ்விக காய் , பசுமையான காய் 
பஞ்சாய்க் கோரை 


சாணம 


புதிய இறைச்சி , செவ்வி நிணம் 
ஈரம் , பசுமை 


பைது 


பைம்புதல் 


பசிய தூறு 


பொ 


பொங்கர் 
பொங்கல் வெண் காழ் 


பொங்கழி 
பொதி 


சோலை , மரக் கொம்பு 
பஞ்சினை யுடைய வெள்ளிய 
கொட்டை 
தூற்றாப் பொலி 
கொத்து , நெல் , முலை , பொதிதல் , 
பட்டை , போது , மூங்கில் முதலிய 
வற்றின் பட்டை , உ யிரைப் 
பொதிந்து , நின்ற உடல் , பொருள் 
மொட்டு மலர்தல் 
பருத்தல் 
இள மரக் கா 
குகை, சோலை 
சோறு , பொலிவு 


பொதி அவிழ்தல் 
பொதிர்த்தல் 
பொதும்பர் 
பொதும்பு 
பொம்மல் 


25 


பொலி 
பொழிதல் 
பொழில் 
பொளி 


தானியக் குவியல் 
தங்குதல் , பெய்தல் , சொரிதல் 
நாட்டின் கூறு , பூமி , சோலை 
உரிக்கப்பட்டது , பட்டை 
உரித்து 


பொளித்து 


போ 


போங்கம் 
போந்தை 
போர்பு 
போழ் 


மஞ்சாடி மரவகை 
ஓர் ஊர் , பனை மரம் 
தானியப் போர் 
துண்டம் , தோலால் அமைந்த வார் 
பனங் குருத்து , வகிர் 
பிளத்தல் , ஊடறுத்தல் , வருத்துதல் 


போழ்தல் 


பள 


மகிழ்ப்பந்தம் 
மகிழம் 
பகுளி 


மதளி பாயச்சுதல 


கள் 
மகிழ் , ஒரு மர வகை 
எள்ளுப் பயிர் முதலியவற்றிற்கு 
வரும் அரக்கு நோய் , ஓசை 
நீரின்மையால 

எள்ளு முதலிய 
செடி கொடிகள் செந்நிறமடைதல் 
செடி வகை 
கள் 


மஞ்சள் 
மட்டம் 


ளேய பசு 


மட நாகு 
மடு 


மணை 


மத்தம் 
பயிர் புருவை 
மயிலை 
மரக்கோட்டம் 


குளம் 
வெட்டுக் கருவியின் அடிக்கட்டை 
மத்து , தயிர் கடை கருவி 
மயிரையுடைய பெண் ஆடு 
இருவாட்சி 
மரத்தின் வளைவான இடம் 
பெருங்குருமபை , கருள் 
வெண் கடம்பு 
வெண் கடம்பு 
மருத மரம் 
தண்டு , யாழின் உறுப்பு வகை 


மரல் 
மரவம் 
மரா 


மருது 
மருப்பு 


26 


ஏற்றின் கொம்பு , மான் கொம்பு , 
யானைக் கொம்பு , சுறாவின் மருப்பு 
கயமா , காட்டுப் பசு , ஒருவகை 


மரையா 


மான் 


மல்லல் 
மலங்கு 
மறி 
மணைக் கோழி 
மனை வாழ்க்கை 


செல்வம் , வலிமை , வளப்பம் 
விலாங்கு மீன் 
ஆட்டுக்குட்டி , மான்குட்டி 
ட்டில் வளரும் கோழி 
இல் வாழ்க்கை 


மா 


மா 


அன்னப் , ஓர் அசைச் சொல் , 
கருமை , குதிரை , பெருமை ,வண்டு , 
விலங்கு , விலங்கு வடிவமாய்ப் 
பிறக்கும் மானுடம் , உயர்வு , 
திருமகள் , மடன் மா , மான் , அரிசி 
முதலியவற்றின மாவு , இலக்குமி , 
லெ அளவை வகை , மாமரம் , 
பாமை நிறம் 
மா மரத்தின் இல்லை 
மழைக்காலத்தில் மலரும் பிச்சிப் பூ 


மாஞ்சினை 


மாரிப் பித்திகம் 


மி 


உபணுதல் , தின்னுதல் 


உணவு 


மிசைதல் 
மிசைவு 
மிதவை 
மிரியல் 


மிதப்பு , கூழ , கும்மாயம , பா நசோறு 


மிளகு 


மீ 


மீ நீர் 
மீன் உணங்கல 
மீன் நெய் 


நீரின மேற் பரப்பு 
கருவாடு 
மீனிலிருந்து வடிக்கும் நெய் 


E 


முகை 
முகைதல் 
முசுண்டை 


குகை , துறுதல் , அரும்பு , மொட்டு 
முகைத்தம் , அரும்புதல் 
கொடி வங்க 


27 


முஞ்ஞை 
முடங்கர் 
முண்டகம் 
முது பகடு 
முதைச் சுவல் 
முதைப் புனம் 
முதையல் 
முந்தூழ் 
முப்புடைக்காய் 
முயிறு 
முரம்பு 


முரவை 
முருந்து 


முன்னைக் கொடி 
ஈன்றணிமையில் உண்டாம் அசதி 
கழி முள்ளி , தாழை 
கிழ எருது 
பழங் கொல்லையாகிய மேட்டு நிலம் 
முற்றிய தினைப்புனம் 
பழங்காடு 
மூங்கில் 
தேங்காய் 
முசிறு , செந்நிறமுள்ள எறும்பு 
பருக்கைக் கல்லுள்ள மேட்டு 
நிலம் , வன்னிலாம் 
அரிசியிலுள்ள வரி 
வேரின் மேல் தண்டு , பீலியின் 
அடிப்பாகம் 
இறகின் அடி , தாற்றுக் கோல் 
முள் பொருந்திய 

அடிமரத்தை 
யுடைய இலவமரம் 
ஒரு செடி 
முள்ளிலுள்ள சுள்ளி, விறகு , 
தாமரை 
காய்ந்த 
வித்தினின்று வெளிப்படுவது , அங் 
குரம் , முனை , வளையம் 
தானியம் முதலியன புடைக்க உத 
வும் கருவி 
இலை , தளிர் 


முள் 


முள் அரை இலவம் 


முள்ளி 
முளரி 


முலிந்த 
முளை 


முறம் 


முறி 


மூ 


மூசுதல் 
மூடை 


தானியக் 


மொய்த்தல் 
தானியக் குதிர் , 
கோட்டை , பண்ட மூட்டை 
வயது சென்ற பசு 
தம்பளப் பூச்சி 


மூதா 
மூதாய் 


மூரல் 


சோறு 


மூரி 


எருது , துண்டம் , பெருமை 


மெ 


மெழுகு 


தேனடையின் சக்ககை 


28 


மென் புலம் 


நெயதல நிலம் , மருத நிலம் 


G10 


மேழி 


கலப்பை 


மை 


மை 


அஞ்சனம் , கருநிறம் , கருமை 
அழுக்கு , இருள் , ஆடு , எருமை , 
குற்றம் , மறு , மாசு , மேகம் , கரு 
மேகம் , களங்கம் , பசுமை , பிறவி 
ஆட்டிறைச்சி 
எருமை 
அஞ்சன விழுது , ஆட்டு நிண நெய் , 
ஆட்டுக்கிடாய் 


மை ஊன் 
மையான் 


மையிழுது 


மை விடை 


மா 


மோ 


மோட்டு இரு வரால் 


பெரிய அகட்டினை உடைய வரால 
மீன 
நீர் விட்டுக் கடைந்த தயிர் 
செங்கருங்காலி 


மோர் 
மோரோடம் 


மௌ 


மௌவல் 


காட்டு மலலிகை , முலலை பலா 


WT 


மர வகை , யாவை 
யா மரம் 
ஆட்டுக் கிடாய் 


யா அம 
யாட்டுச் செச்சை 
யாடு 
யாணர் 
யானையங்குருகு 


புதிய வருவாய் , புதுமை , செல்வம் 
குருகு வகை 


வகுளம் 
வங்கா 


மகிழ் , மகிழம் 
ஒரு பறவை 


29 


வட்டம் 


வட்டி 
வட்டு 


வட வளம் 
வட வனம் 
வண் சினை 
வண் பெயல் 
வணர் மருப்பு 
வம்ப மாரி 


வயலை 


வயா 


அப்ப வகை , வட்டப் பாறை , ஆல 
வட்டம் , கேடகம் , நீர் எறி கருவி , 

பாராவளை 
கடகப் பெட்டி , கூடை 
சூதாடு கருவி , நீர்எறி கருவி வகை , 

விளையாட்டுக் கருவி வகை 
வடநாட்டில் விளைந்த பண்டம் 
மரவகை 
வளவிய கிளை 
வளவிய மழை 
வளைந்த கொம்பு 
காலமல்லாத காலத்துப் பெய்யும் 

மழை 
பசலைக் கொடி 
( ஈன்ற கன்றின் மேலுள்ள ) 
வேட்கைப் பெருக்கம் , கருவுற்று 
இருக்கும் மகளிர்க்கு அக்காலத் 
துளதாகும் வேட்கைப் பெருக்கம் . 
எல்லை , வரப்பு 
வெளிறின கரு நிறமும் மூன்றடி 

வளர்ச்சியுமுடைய மீன் வகை 
வரையாடு , ஆடு , மேடராசி , மான் 
உணவு , சோறு , நெல் 
வலமாகச் சுரித்த வெண் கடப்ப 

மலர் 
சுர புன்னை , வழைச்சு 
வளவிய துளி 
வட்டி 
செங்காய் 
வன்பார் , முல்லை நிலம் 
வலிய நிலம் , குறிஞ்சி நிலம் , 

முல்லை நிலம் 


வரம்பு 
வரால் 


வருடை 
வல்சி 


வலஞ்சுரி மரா அம் 


வழை 
வள் உறை 
வள்ளம் 
வன் கனி 
வன்பால் 


வன் புலம் 


வன் புலனாடு 


மலை நாடு 


வா 


வாகை 


வாங்கிய கதிர் 
வாட் சுறா 


அகத்தி , எயினன் என்பவனது ஊர் 
நீண்டு பறிந்த கதிர் 
வாள் போன்ற கொம்பினையுடைய 


சுரு 


30 


வாடிய சினை 
வாடூன் 
வார் கோடு 
வாரணம் 
வாருறுதல் 
வால் இணர் 
வாழ் வேலி 
வாழை 


தளிர்கள் வாடிய கொம்பு 
உப்புக் கண்டம் 
நீண்ட கொம்பு 
கோழி , யானை 
கோதுதல் 
வெள்ளிய பூங்கொத்து 
உயிர் வேலி 
வாழை மரம் 
ஒரு வகை மீன் 
பவானி , மரவகை 


வாளை 
வானி 


வி 


விசயம் 


விசித்தல் 


விடக்கு 
விடர் 


விடு மலர் 


விடை 


கருப்பஞ்சாறு , பாகு , கருப்புக் 

கட்டி , வெற்றி 
இறுகக் கட்டுதல் , விம்முதல் , 

உகைத்தல் 
இறைச்சி 
நிலப் பிளப்பு , மலைப் பிளப்பு , 

முழைஞ்சு , மலைக் குகை 
மலர்ந்த பூ 
மரையின் ஆண் , ஏறு , ஆட்டுக் 

கிடாய் 
விதைத்தல் 
கலந்து 
வாசனையுள்ள மரம் , அகில் , 

சந்தனம் 
விலைப்படுத்தற்காகாத பயனற்ற பூ 
வெள்ளைக் காய் 
கலத்தல் 
முதிர்தல் 
முதிர்கை 
உழவர் 


வித்தல் 
விரா அய் 
விரை மரம் 


வில்லாப் பூ 
விளர்க் காய் 
விளாவல் 
விளையல் 
விளையுள் 


வினைஞர் 


மலர் , பூ 


வீ 
வீங்கு நீர் 
வீழ் 


பெருகிகின்ற நீர் 
விழுது , ஆலம் விழுது , விருப்பம் , 

தாளி நாண் 


31 


வீழ் இல் தாழை 


தென்னை 


வெ 


வெக்கை 
வெட்சி 
வெண்ணெல் 
வெண்தோடு 
வெதிர் 
வெதிர் உழக்கு 
வெள் இழுது 
வெள்ளெலி 
வெள் எள் 
வெள் வரகு 
வெள்ளாங்குருகு 
வெள்ளில் 


கடா விடுங் களம் 
செடி வகை , ஒரு மலர் 
ஒரு வகை மலை நெல் 
பனந்தோடு 
வெதிரம் , மூங்கில் 
மூங்கில் உழக்கு 
வெண்ணெய் 
எலி வகை 
வெள்ளை நிறமான எள் வகை 
வரகு வகை 
வெண் நாரை வகை 
விளா மரம் , விளாம் பழம் , பாடை 
வெண்மை , வெள்ளை மாடு , 

வெள்ளிய ஏறு , வெள்ளாடு 
யானைத் தறி , தயிர் கடைதற்கு 

நட்ட தூண் , அணில் , கம்பம் 
வயிரமற்ற பனை 
இளமை , வயிரமின்மை 


வெள்ளை 


வெளில் 


வெளிற்றுப் பனை 


வெளிறு 


வே 


வேங்கை 
வேம்பு 


ஒரு மலை , ஒரு மரம் , புலி 


மர வகை 


வேய் 


வேரல் 
வேழம் 


மூங்கில் , வேயின் தன்மை 
சிறு மூங்கில் 
வேழக் கரும்பு , கொறுக்கை , 
பேய்க் கரும்பு , யானை , பரணி 

நட்சத்திரம் , மேட ராசி 


உதவி 


வேளாண்மை 
வேளை 
வேனில் 


தைவேளை , ஒரு கீரை 
வேனிற் காலம் , வெப்பம் 


வை 


வைப்பு 


நிலப் பகுதி , ஊர் , செல்வம் 


வௌ 


32. 


பகுதி 2 : பத்துப்பாட்டு 


நிலவியல் 


அடுக்கம் 
அருஞ்சுரம் 
அவல் 
அறை 
இரு நிலம் கரம்பை 
எக்கர் 
கட்சி 


கடறு 


பக்கங்களில் படர்ந்த மலை 
அரிய பாலை நிலம் 
பள்ளம் 
பாறை 
கருநிலமாகிய கரம்பை 
ஆற்றினால் உண்டாகும் இடுமணல் 
காடு : 
சாடு 
கல்தரை 
பக்கமலை 
மூங்கில வளர்ந்த மலை 
களர் நிலம் 
பழங்கள் சொரியும் காடு 
சோலை 
காட்டு வழி 


கல்லகம் 
கவான் 
கழை வளர்சாரல் 
களர் 
கனி பொழி கானம் 


காட்டியவு 


கடல் 


கார்கோள் 
கானம் 
குறிஞ்சி 


குன்று 
கோடு 
சிலம்பு 
சுரம் 
சுவல் 
சோலை 


காடு 
மலை நிலம் 
மலை 
மேட்டு நிலம் 
மலை 
காடு 
மேட்டு நிலம் 
மலர்ச் சோலை 
தோட்டம 
நிலம் 
பாலை நிலம் 
காடு 
பசிய தூறுகள் 


துடவை 
பார் 
பாலை 


புறவு 
பைந்தூறு 
பைம்புதல் 
பொருப்பு 


பசிய தூறு 


பொதிகை மலை 


மணல் வார்புறவு 
மழையாடு சிமயம் 
மழையாடும் மலை 
மிசை 
மிளை 
வரை 
விலங்கு மலை 


மணல் பாங்கான சிறு காடு 
மேகம் உலவும் சிகரம் 
மேகம் தவழும் மலை 
மேடு 
காவற்காடு 
மலை 
ஒன்றுக்கொன்று குறுக்கிட்டுக் 
கிடக்கும் மலை 
மலை 


வெற்பு 


நீர்வளம் 


அகழ் 
இடா 


குளம் 


குளத்திலிருந்து நீர் இறைக்கும் 


கடை 


இலஞ்சி 
உண் துறை 
உறை கிணறு 
கடு புனல 
கமஞ்சூல் மாமழை 
கயநீர் 
கயம் 
கல் சிறை 


மடு 
நீருண்ணும் துறை 
உறைகள் வைதத கிணறு 
வேகமாக ஓடும் நீர் 
மழை நிறைந்த மேகம் 
குளத்து நீர் 


குளம் 


கார்ப் பெயல 
கான்யாறு 
குண்டு சுனை 
குரை புனல 
குளம் தொடுதல் 
கேணி 
சிதரற் பெரும் பெயல 
சுனை வறத்தல் 
தலைப்பெயல 


ஆற்று நீர்ப் பெருக்கத்தைத் தடுக்க 
கல்லால் கட்டிய அணை 
கார் காலத்து மழை 
காட்டாறு 
ஆழமுடைய சுனை 
ஆரவாரமுடைய நீர்ப்பெருக்கு 
குளம் தோண்டுதல் 
ஒரு வகை நீர்நிலை 
சிதறும் இயல்புடைய பெருமழை 
சுனையில் நீர் வற்றுதல் 
மழைக் காலத்தில் முதலில் 
பொழியும் மழை - 
செல்வம் உண்டாக்கும் மழை 
ஆற்றில் இடையிட்ட நிலப் பகுதி 
மழைத் தூறல் 
மழை தூறுதல் 


திரு மழை 


துருத்தி 
துவலை 


துவலை துவற்றுதல் 


. 


தூவல் 
நீர்ப்பெயர்ச்சுழி 
நுண்ணீர்ப்பாசி 
நெடுங்கிணறு 
பகல் பெயல் 
பகல்பெயல் மழை 
பனிக்கடல் 
பனித்துறை 
பாசி 
பாசிவேர் 
புது நிறை வந்தபுனல் 
புதுப்பெயல் 


மழை 
நீரில் செல்லும் நீர்ச்சுழி 
நுண்ணிய நீர்மை உடைய பாசி 
ஆழ்ந்த கிணறு 
பகலில் பெய்யும் மழைத்துளி 
பகற்பொழுதில் பெய்யும் மழை 
குளிர்ந்த கடல் 
குளிர்ந்த நீர்த்துறை 
கொட்டைப்பாசி 
கொட்டைப்பாசியின் வேர் 
புதுப்பெருக்காய் வந்த நீர் 
கார்காலத்தில் முதலில் பெய்யும் 

மழை 
பருவக்கால மழை 
மழையால் வருந்துதல் 
மழைபொழியாது இருத்தல் 
பருவக்கால மழை மிகுதியாகப் 

பெய்தல் 
பெய்கின்ற மழை 


பெயல் 
பெயல் உலத்தல் 
பெயல் ஒளித்தல் 
பெயல் கனைதல் 


பெயல் மழை 


பெரும்பெயல் 
பெருவறம் 


பெரிய மழை 
பெரிய பஞ்சம் 


பைஞ்சுனை 


பொய்கை 
பொய்யாவானம் 
பொழிமழை 
மலிதுளி 
மாரிபெய்யும் பருவம் 


பசிய நிறமுடைய சுனை 
ஒருவகை நீர் நிலை 
பருவம் பொய்யாத மேகம் 
பொழிகின்ற மழை 
மழை 
மாரிக்காலத்தில் மழைபெய்யும் 

பருவம் 
மாரிக்காலத்துமேகம் 
ஆறு 
மழைபொழியாது தவிர்த்தல் 
மழைபொழியாத காலம் 
ஆழமுடைய குளம் 


மாரிமழை 


யாறு 


வான்பொய்த்தல் 
வான்மடி பொழுது 
கயம் 


உழவியல் 


அகல்வயல் 
அதரிகொள்ளுதல் 
அரிநர் 
அரிநெல் 


அகன்ற வயலிடம் 
கடாவிடுதல் 
நெல்லறுப்பார் 
அரிகின்ற நெல் 


iii 


அரிபறை 


அரிபுகுபொழுது 
அவல்பதம் கொள்ளுதல் 


அறை 
அறை கரும்பு 
ஆர்வை 
இட்டவெல்லாம் 
பெட்டாங்கு விளைதல் 
இருவி 
- இளையோர் 
உந்தூழ் 
உழவர் 
உழவுத்தொழில் 
எருது எறிதல் 
ஏர் நடத்தல் 
ஏரோர் 
ஏனல் 
ஐவனம் 
கட்பு 
கடாவுறுத்தல் 
கடாவிடுதல் 
கதிர் 
கதிர் இறைஞ்சுதல் 
கதிர் வணங்குதல் 
கருக்காய் 
கருங்கால் வரகு 
கருவை 
கலித்தல் 
கவ்வை 
கவ்வை கறுத்தல் 
கவர்வுறுதல் 
கவைக்கதிர் 
கழனி 
களங்கள் 


அறுவடையின் போது ஓசை 

எழுப்பும் பறை 
அறுக்கும் பருவம் 
அவலிடிக்கும் பதத்தினைக் 

கொள்ளுதல் 
கரும்புப்பாத்தி 
அறுக்கப்பட்டக்கரும்பு 
வரகு வைக்கோல் 
விதைத்த விதை விருப்பப்படி 

விளைதல் 
தினையரிந்ததாள் 
உழவர் மகளிர் 
பெருமூங்கில் நெல் 
உழவுத் தொழிலை உடையோர் 
வேளாண்மை 
எருதை அடித்தல் 
எருதுகள் உழுதல் 
ஏரினை உடைய குடிமக்கள் 
தினை 
ஐவனநெல் 
களைபறிப்பு 
கடாவடித்தல் 
கடாவடித்தல் 
நெற்கதிர் 
கதிர் வளைந்து கிடத்தல் 
கதிர் முற்றி வளைதல் 
எள்ளின்காய் 
கரியதாளையுடைய வரகு 
வரகு வைக்கோல் 
நிறைந்து பரந்து வளர் தல் 
எள்ளின் இளங்காய் 
எள்ளின் இளங்காய் முற்றுதல் 
அறுக்கப்படுதல் 
இரட்டித்த வரகுக் கதிர்கள் 
வயல் 
நெற்களங்கள் 
உழவர் 
யானை நின்றால் மறையும் அளவு 
விளைந்த வயல் 
களை பறிப்பார் 


களமர் 


களிறுமாய்க்கும் கதிர்க்கழனி 


களைஞர் 


iv 


வரகுக் கற்றை 
தினைப்புனங்காப்பர் 


விதை 


கற்றை 
காவலர் 
காழ் 
குப்பை 
குப்பை 
குரல் 
குரல் புலர்தல் 
குலவு குரல் 


குறுங்கதிர்த்தோரை 


குறுந்தாள் வரகு 
கொய் பதமுறுதல் 


நெற்பொலி 
பொலிதூற்றிய குவியல் 
கதிர் 
கதிர் முற்றுதல் 
ஒன்றோடொன்று பின்னிப்பிணைந்த 

கதிர்கள் 
குறுகிய கதிர்களை உடைய 

தோரை நெல் 
குறிய தாளினை உடைய வரகு 
தினை அறுக்கும் பருவத்தை 

அடைதல் 
ஒரு நெல்வகை 
மேட்டு நிலத்தில் விளைந்த நெல் 
மேட்டு நிலத்தில் விளைந்த 

நெல்லரிசி 
அரியப்பட்ட நெல்தொகுதி 
செந்நெல் என்னும் நெல்வகை 
வயல் 


சாலிநெல் 
சுவல் விளை நெல் 
சுவல் விளை நெல்லரிசி 


செந்நெல் 


செறு 
சேறு 


சேறு 


ஞெண்டு ஆடு செறு 
தண்டலை உழவர் 
தண்பனை 


தாள் 


தாள் துமித்தல் 
தினை அரிசி 
தினை கொய்தல் 
தினை விளை சாரல் 
தூம்பு 


நண்டுகள் திரியும் வயல் 
மருத நிலந்தில் உழும் தொழிலோர் 
குளிர்ந்த வயல் நிறைந்த மருத 

நிலம் 
நெல்லின் தாள் 
நெல்லின் தாளை அறுத்தல் 
தினையின் அரிசி 
தினையை அறுத்தல் 
தினைவிளையும் மலைச்சாரல் 
நெல்திரளின் உள்ளீட்டில் 

வெறுமை 
தூய வெள்ளிய அரிசி 


சேறு 


தூவெண் அரிசி 
தொளி 
தோடு 
தோப்பி 
தோரை 
நசையேருழவர் 
நல்குதல் 


நெல்லின் இலை 
நெல்லில் உண்டாகிய கள் 
மூங்கில் நெல் 
பரிசிலர் 
நெல் அளந்து தருதல் 


V 


நறவு 
நாடு படுவல்சி 
நாழி 


நாறு 
நிரவுதல் 


நிலன் 
நீடுதல் 
நீறு 
நுன்புல் 
நெய் கொள ஒழுகுதல் 


நெல்லாற் சமைத்த கள் 
நாட்டில் விளையும் உணவு 
நெல் அளவைக கருவி 
நாற்று 
ஒத்து மிதிததல் 
விளை நிலம் 
நெல் வளர்த்தல் 
உழுது உண்டாக்கிய புழுதி 
மெல்லிய புல்லரிசி 
எள்ளின் காய் , உள்ளே நெய்ப் 
பசையுடன் வளர்த்தல் 
நெல் அறுத்தல் 
நெல் அறுவடை செய்வார் 
முற்றிய நெல் காற்றடித்து அசை 
தலால் எழும் ஓசை 
ஏர்களைக்கடா விடுதல் 
தோட்டம் 


நெல் அரிதல் 
நெல் அரிநர் 
நெலலின் ஒதை 


மருத நிலம் 


பகடு ஊர்பு இழிதல் 
படப்பை 
பழனம் 
பறவைப் பெயர் படு வத்தம் 
பால் வார்தல் 
பிழையா விளையுள் 
புதுவை 
புலம் 


இராசான்னம் என்ற நெல் 
நெல்லில் பால் பிடித்தல் 
தப்பாத விளைச்சல் 
புதிய வைக்கோல் 
நிலம் 


புனம 


கொல்லை நிலம் 


புனிறு போகிய புனம 


பெருங் குரல் 
பைதற விளைதல் 
பொமல் 
பொன்னறைந்தனன 
நுண்ணே ரரிசி 
போர் 


கதிர் தோன்றிப் பல 

நாளாகிய 
முற்றிய தினைப்புனம 
பெரிய கதிர்கள் 
பசுமை நீங்கி கதிர் முற்றியிருத்தல் 
தினைச்சோறு 
பொன்னை நறுக்கியது போல 
நுண்ணிய ஒத்தமைந்த அரிசி 
அரிதாள் குளிக்கப்பட்ட போர் 


மருதம் 


மருத நிலம் 


மழை ஒழுக்கறாப் பிழையா 


விடாமல் பெய்யும் மழை போல 


vi 


விளையுள் 


மா 


மிளிர மிண்டுதல் 


முரியா அரிசி 
மெல்லவல் 
மேழி நசை உழவர் 


வயல் அகைதல் 
வயல் விளை கதிர் 
வரகின் குரல் 
வரகு 
வரு கதிர் 
வளம் செய் வினைஞர் 
வாங்கு கதிர் 
வாங்கு கதிர் வரகு 
வாலிதின் விளைதல் 
வானம் வாய்த்த வரகு 
வித்துதல் 
வியன் களம் 
விலையுள் 
விளைவயல் 
விளைவறா வியல் கழனி 


தப்பாமல் அமைந்த விளையுள் 
சோழநாட்டு நில அளவைப் பெயர் 
கட்டிகள் கீழ் மேலாகப் புரளும்படி 
பாரையால் குத்துதல் 
இடை முரியாத முழு அரிசி 
மென்மையான விளை நிலங்கள் 
மேழியால் செய்யப்படும் உழவுத் 
தொழிலை விரும்பும் உழவர் 
வயல் தழைத்தல் 
வயலில் விளைந்த நெற்கதிர் 
வரகின் கதிர் 
வரகுப்பயிர் 
வெளியே புறப்படும் கதிர் 
வளப்பத்தை உண்டாக்கும் உழவர் 
வளைந்த கதிர் 
விளைந்த கதிர் நிறைந்த வரகுப்பயிர் 
நெல் நன்றாக விளைதல் 
மழை வேண்டடா பெய்த வரகு 
விதைத்தல் 
நெற்களம் 


விளைவு 


விளைஞர் 


வெண்ணெல் 
வேய்கொள் அரிசி 
வேலி 


விளைகின்ற வயல் 
விளைதல் மாறாத அகன்ற வயல் 
அலுவடை செய்யும் உழவர் 
வெள்ளிய நெல் 
மூங்கில் அரிசி 
சோழநாட்டு நில அளவைப்பெயர் 

தவி செய்தற்கு உரிய வழி 
வைக்கோல் 
வைக்கோலையும் கூளத்தையும 
நீக்குதல 


வேளாண் வாயில் 


வை 


வையும் துருப்பும் நீக்குதல் 


பயிர்ப் பராமரிப்பும் தானிய சேமிப்பும் 


இடுமுள் வேலி 
உணங்கு உணா 


கட்டிய முள்வேலி 
காயவைத்த உணவாகிய நெல் 


vii 


கடு தெற்று மூடை 
கிளிகடி பூசல் 


குதிர் 
குளிர் 


கூடு 


தட்டை 


தட்டைபுடையுநர் 


தழல் 


நெருக்கமாக அமைந்த குதிர் 
கிளியை விரட்டும் ஓசை 
நெல சேமிப்புக் களஞ்சியம் 
பறவையை விரட்டும் கருவி 
நெற் குதிர் 
ஒலி எழுப்பிப் பறவையை விரட்டும் 
கருவி 
தட்டையைப் புடைத்துப் பறவை 
களை ஓட்டும் மகளிர் 
ஒருவகைக்கருவி ; கையால் சுற்றும் 
ஒலியால் பறவைகளை விரட்டல் 
தினையை உண்ண வரும் பறவை 
களை விரட்டுதல் 
கிளி முதலிய பறவைகளை விரட்டு 
தல் 
பொதிந்த மூட்டை 
பொதிந்த மூட்டைகள் அடுக்கிய 
போர் 
நெல்லும் அரிசியும் உள்ள கொட்ட 
காரம் ( ஒருவகைக் கட்டிடம் ) 
பழமையான நெல் குதிர்கள் 
முள்ளையுடைய உயிர் வேலி 


படுபுள்ளோப்புதல் 


புள்ளோப்புதல் 


பொதி மூடை 
பொதி மூடைபபோர் 


மஞ்சிகை 


மூத்த கூடு 
வாழ் முள்வேலி 


வேளாண் கருவிகள் 


இரும்பு 
கலப்பை 


குயம் 
கூனிகுயம் 
கொடுமேழி 


கொழு 


வரகு அரியும் அரிவாள் 
கலப்பை 
அரிவாள் 
வளைந்த அரிவாள் 
வளைந்திருக்கும் கலப்பை 
உழுகின்ற கொழு 
சிறிய துளையினையுடைய நுகம் 
களைக்கொட்டு 
கலப்பை 
நுகத்தடி 


சிறு துளை கொடு நுகம 


துளர் 
நாஞ்சில 
நுகம் 


புதவு 


நுகம் 


vill 


கால்நடை வளம் 


அளகு 
அளை 


பெட்டைக் கோழி 
மோர் 


பசு 


ஆசேந்தவழி 
ஆய்மகள் 
ஆயம் 
ஆன்கணம் 
ஆன்தீம்பால் 
ஆனொடு பகடு ஓம்பல் 
இடையன் 
இமில் 


பசு தங்கிய இடம் 
இடைப்பெண் 
டசுத்திரள் 
பசுக்கூட்டம் 
பசுக்களின் இனிய பால் 
பசுவையும்எருதையும் பராமரித்தல் 
முல்லை நிலத்தில் வாழ்பவன் 
காளையின் கொண்டை 
ஆட்டுக்கிடாய் 
உழுகின்ற எருது 
இறுகத் தோய்ந்த தயிர் 


உதள் 


உழு பகடு 
உறையமை தீந்தயிர் 


எருது 


காளை 


எருமை 
ஏழகத்தகர் 
ஏழகம் 


எருமை மாடு 
ஆட்டுக்கிடாய் 
ஆட்டுக்கிடாய் 


ஏறு 


காளை 


ஏறுடைப்பெருநிரை 
கயவாய் எருமை 
கருநாகு 
கறவை 
கறவை கடிய வீசுதல் 
கன்றமர் நிரை 


காளைகளை உடைய பசுக்கூட்டம் 
பெரிய வாயையுடைய எருமை 
கரிய எருமைக் கன்று 
கறவைப் பசு 
கறவை மாடு உதைத்தல் 
கன்றுகளோடு கூடிய பசுக்கூட்டம் 
பசுங்கன்று 
காட்டுக்கோழி 
முல்லை நிலமக்கள் 


கன்று 


கன்று 


கானக்கோழி 
கானவர் 
குழவி 
குழிசி 
குறுந்தறி 
கொட்டில் 
கோவலர் 
கோபம் 
கோழி 
கோழிசேக்கும் கூடு 
சிறுதாம்பு 


மோர்ப்பானை 
மாடுகட்டும் முளைக்குச்சி 
மாடுகட்டும் இடம் 
இடையர் 
இந்திர கோபம் என்னும் பூச்சி 
கோழி 
கோழி அடைக்கும்கூடு 
சிறிய கயிறு 


ix 


செங்கால் சேவல் 
செழுங்கன்று 
சேதா 
தகர் 
தயிர் கலக்குதல் 
துரு 
துருவை 
நல்ஆன் 
நறுமோர் 
நுரை தெரிதல் 
நெடுந்தாம்பு 
நெய் 
நோன் பகடு 
பகட்டெருது 
பகடு 
பகடுஆ 
பல்யாட்டின நிரை 
பால் 
பெடை 
பெரும் பகடு 
பைஞ்சேறு 
பொதுவர் 
மதவிடை 


சிவந்த காலினை உடைய சேவல் 
வளமான கன்று 
சிவந்த பசு 
ஆட்டுக்கிடாய் 
தயிர் கடைதல் 
செம்மறியாடு 
செம்மறியாடு 
நல்ல பசு 
நறுமணம் உடைய மோர் 
வெண்ணெய் எடுத்தல் 
மாடுகட்டும் நீண்ட கயிறு 
நெய் 
வலிமையுடைய எருது 


பெரிய எருது 
எருது 


பெருமையுடைய பசு 
பல ஆட்டினங்களைஉடைய கூட்டம் 
பால் 
பெட்டைக்கோழி 


பெரிய எருது 


மன்று 


மனை உறை கோழி 
மனைக் கோழி 
மனைவாழ் அளகு 
மேயல் 
மோர் மாறுதல் 
வாரணம் 
வெண்ணெய் 
வெள்ளை 


பசிய சாணம் 
இடையர் 
வலிமையுடைய ஏறு 
மாடுகள் நிற்கும் இடம் 
வீட்டில் வளர்க்கப்படும் கோழி 
வீட்டில் வளர்க்கப்படும் கோழி 
மனையில் வாழும் பெட்டைக்கோழி 
மேய்தல் தொழில் 
மோர் விற்றல் 
கோழி 
வெண்ணெய் 
வெள்ளாடு 


வனவளம் 


அகில் 
அமை 
அலங்குசினை 
ஆசினை 


அகில் மரம் 
மூங்கில் 
அசைகின்ற மரக்கொம்பு 
ஆசினிப் பலாமரம் 
ஆத்தி 


ஆர் 


X 


ஆரம் 


ஆல் 
ஆலம் 
இணர் 


இலையில் மராம் 
ஒலிகழை 
கடம்பு 
கமுகு 
கருங்கால் வேங்கை 
கழை 
கழைக் கொம்பர் 
கழை நரலுதல் 


சந்தனமரம் 
ஆலமரம் 
ஆலமரம் 
பனைக்குலை 
இலையில்லாத மராமரம் 
ஒலிக்கும் மூங்கில் 
கடம்ப மரம் 
பாக்கு மரம் 
கரிய தாளினையுடை வேங்கை மரம் 
மூங்கில் 
மூங்கிலின் கவடுகள் 
மூங்கில் அசைந்து ஒலித்தல் 
மரச்சோலை 
காஞ்சிமரம் 
கொன்றைமரம் 
மரக்கொம்பு 
பூவாமல் காய்க்கும் மரம் 
சந்தனம் 
மரக்கொம்பு 
காடு 
அசோகமரம் 
சிவந்த அசோகமரம் 
ஞாழல் மரம் 
மாந்தளிர் 
கடலோரத்தில் விளைந்த தாழை 


காஞ்சி 
கொன்றை 
கோடு 
கோளி 
சாந்து 
சினை 
சுரம் 
செயலை 
சேந்த செயலை 
ஞாழல் 
தளிர் 


தாழை 


மரம் 


துயல் கழை 
தேக்கிலை 
நாகம் 
நீளரை இலவம் 
நுணவு 
நெடுஞ்சினை 
நெல்லி 
படலை 
படிவன 
பணை 


அசைகின்ற மூங்கில் 
தேக்குமரத்தின் இலை 
சுரபுன்னை 
நீண்ட தாளினைஉடைய இலவம் 
நுணா மரம் 
நீண்ட மரக்கொம்பு 
கருநெல்லி 
தழை 
மரங்களில் தங்கும் பறவைகள் 
மூங்கில் 
பலாமரம் 
பாதிரி மரம் 
அசோக மரம் 


பலா 


பாதிரி 


பிண்டி 


XI 


பிணர் 


புன்கு 


புன்னாகம் 


புன்னை 


பூஞ்சினை மரா அ 
பெண்ணை 


மரா 


மருது 
மனை நொச்சி 


மா 


பனமரத்தில்உள்ள சொரசொரப்பு 
புன்கயரம் 
ஒருவகைப் புன்னை 
புன்னை மரம் 
பூங்கொம்புகளை உடைய மராமரம் 
பனை 
செங்கடப்ப மரம் 
மருத மரம் 
வீட்டினைச் சுற்றி வளர்க்கப்படும் 
கொச்சி 
மாமரம் 
வளைந்த காஞ்சி மரம் 
மூங்கில் 
சுர புன்னை 
அகில் மரம் 
விளமரம் 
வெட்சிமரம் 
மூங்கில் 
வேங்கைமரம் 
லேப்பமரம 
மரத்தின் வேர் 
சிறு மூங்கில் வகை 


முடக்காஞ்சி 
வரை 
வழை 
விரைமரம் 


விளவு 


வெட்சி 
வெதிர் 
வேங்கை 
வேம்பு 
வேர் 
வேரல் 


புல் வளம் 


ஊகம்புல 
எருவை 


ওয়া । 


குருகு 
செருந்தி 
துரா அய் 
நரந்தம் 
நறவம் 
பகன்றை 
பஞ்சாய்ககோரை 
புதவு 
புல்கொடி 
புலலார் வியன் புலம் 
பைஞசாய 


ஒரு புல் வகை 
பஞ்சாயக்கோரை ( அ ) கொறுக 
கைச்சி 
சண்பங்கோரை 
குருக்கத்திக கொடி 
வாட்கோரை ( அ ) நெட்டிக்கோரை 
அறுகம்புல் 
ஒருவகைப் புல் 
நறைக்கொடி 
பகன்றைக்கொடி 
தண்டாங்கோரை 
அறுகம்புல் 
புல்லிய கொடியை உடையது 
புல் நிறைந்த அகன்ற நிலம் 


பசிய கோரைப்புல் 


X !! 


முசுண்டை 
வள்ளை 
வேழம் 


முசுட்டை 
வள்ளைக்கொடி 
கொறுக்கைச்சி 


தோட்டக்கலை 


அரலை 


ஆசினிப்பலாவின் உள்ளேயுள்ள 
விதைகள் 
அவரைச்செடி 
ஆசினிப்பலா 
இஞ்சி 
மணம் வீசும் மஞ்சள 
பாக்குமரம் 


மிளகு 


அவரை 
ஆசினி 
இஞ்சி 
கமழ் மஞ்சள் 
கமுகு 
கறி 
காய்கமுகு 
காய சுண்ணம் 
கார்கோள் பலா 
கிழங்கு 
குலை 
குலைவாழை 


கூவை 


கோள் தெங்கு 
சிறு சுளைப் பெரும் பழம் 
சினைப்பலா 
சேம்பு 
தாழை 
தேமாங்கனி 
நறைகாய் 
நுங்கு 
நூறை 
நெடுந்தாள் ஆசினி 


காய்தது விளங்கும கமுகு 
காயின் மகரந்தம் 
கார் காலத்தில் பழுக்கும் பலா 
கிழங்கு 
வாழைக்குலை 
குலையுடைய வாழை 
கூவைக்கிழங்கு 
குலை கொண்ட தென்னை 
பலாப்பழம் 
கொம்புகளை உடைய பலாமரம் 
சேம்புக்கிழங்கு 
தென்னை 
இனிய மாமபழம் 
சாதிக்காய் 
பனை நுங்கு 
நூறைக்கிழங்கு 
நெடிய அடிப்பக்கமுள்ள ஆசினிப் 


பலா 


ஒருவகை மஞ்சள் 
பலாப்பழத்தின் சுளை 
பலாப்பழம் 


பசு மஞ்சள் 
பலவின சுளை 
பலவின் பழம் 
பலவு 
பழுமரம் 
பழு மிளகு 
பாகல் 


பலா 


கனி பழுத்த மரம் 
பழுத்த மிளகு 


பாகல் 


இஞ்சிக் கிழங்கு 
பீர்க்கு 


பனை 


பாவை 
பீரம் 
பெண்ணை 
பெருங்குலை 
பைங்கறி 
பைங்கொடி 
மஞ்சள் 
மடல் 
மாதுளத்துப் பசுங்காய் 
பிரியல் 
முப்புடைத்திரள்காய் 


கமுகந்தாறு 
பசிய மிளகுக்கொடி 
பச்சிலைக்கொடி 
மஞ்சள் செடி 
பனையின் மடல் 
கொம்மட்டி மாதுளையின் காய் 


மிளகு 


முளை இஞ்சி 
வாழை 
விளைதீம்பழம் 
வேளை 


மூன்று பக்கம் புடைத்திருக்கும் 

தேங்காய் 
முளையினை உடைய இஞ்சி 
வாழை 
விளைந்து முற்றிய பழம் 
வேளைக் கீரை 


மலரியல் 


அடும்பு 
அதிரல் 
அரும்பு 
அவரை 
அவிழ் அலரி 
அனிச்சம் 
ஆத்தி 
ஆம்பல் 


ஆரம் 


ஆவிரை 
இணர் 
இதழ் 
இருணாறி 
இலவம் 
இறும்பு 
ஈங்கை 
உந்தூழ் 
உவலை 
எறுழம் 
கடம்பு 
கடிகா 


அடப்பம்பூ 
புனலிப்பூ 
மலர் அரும்பு 
அவரைப்பூ 
அவிழ்ந்த பூ 
அனிச்சப்பூ 
ஆத்திப்பூ 
அம்பல் மலர் 
சந்தனப்பூ 
ஆவிரம்பூ 
பூங்கொத்து 
மலரிதழ் 
இருவாட்சிப்பூ 
இலவம்பூ 
இளமரக்காடு 
இண்டம்பூ 
பெருமூங்கிற்பூ 
தழை 
எறுழம்பூ 
கடம்புமலர் 
காவல் உடைய 


xiv 


கணவீரம் 
கரந்தை 
கருவிளை 
கவிழ் இணர் 
கழுநீர் 


கா 


காஞ்சி 
காந்தள் 


காயா 


காழ்வை 
கிளை இதழ் 
கிளை மலர் 


குடசம் 
குரவம் 
குரீஇப்பூளை 
குல்லை 
குருகிலை 
குருந்து 
குவளை 
குழை 
குளகு 
குளவி 
குறிஞ்சி 
குறுநறுங்கண்ணி 
குறுமுறி 
கூவிரம் 


செவ்வலரி மலர் 
கரந்தைப்பூ 
கருவிளம்பூ 
கீழே நோக்கிய பூங்கொத்து 
செங்கழுநீர்ப்பூ 
சோலை 
காஞ்சிப்பூ 
கோடற்பூ 
காயாமலர் 
அகிற்பூ 
L.n விதழ் 
கொத்தாக உள்ள பூக்கள் 
வெட்பாலைப்பூ 
குரவம்பூ 
சிறுபூளைப்பூ 
கஞ்சங்குல்லைப்பூ 
முருக்கிலை 
குருந்தம்பூ 
குவளை மலர் 
தளிர் 
அதிமதுரத்தழை 
காட்டு மல்லிகை 
குறிஞ்சி மலர் 
குன்றிப்பூ 
சிறிய தளிர் 
கூவிரப்பூ 
தாழம்பூ 
கொகுடிப்பூ 
மகரந்தத்தூள் 
மலர்க்கொடி 
கொடிகள் பற்றிப் படரும் கொம்பு 
அழகிய மலர் 
கொன்றைமலர் 
கோங்கம்பூ 
கோடல் மலர் 
சண்பகப்பூ 
கரு நொச்சிப்பூ 
கருந்தாமக் கொடிப்பூ 
செங்கருங்காலிப்பூ 


கைதை 
கொகுடி 
கொங்கு 
கொடி 
கொழுங்கொம்பு 
கொழுமலர் 
கொன்றை 
கோங்கம் 
கோடல் 
சண்பகம் 
சிந்துவாரம் 
சிறுசெங்குரலி 
சிறுமாரோடம் 


XV 


கரிமுகிழ் 
சுரும்பு 
சுள்ளி 
சுனைமலர் 
சூரல 
செங்காந்தள் 
செங்கொடுவேரி 
செச்சை 
செம்மல் 
செருநதி 
செருவிளை 
செவ்வி அரும்பு 
சேடல 
சோலை 
( ஞாழல் 
தண்டலை 
தணசுகம் 
ததர் 
தளவம் 
தளவு 
தளிர் 
தாது 
தாமரை 
தில்லை 
திலகம் 
துணர் 
தும்பி 
துமமை 
துழாய் 
தெய்வத்தாமரை 
தேமா 
தானறி 
நந்தி 
நரந்தம் 
மாறும்போது 
நறுவீ முல்லை 


முறுக்குண்ட அரும்பு 
வண்டு 
மராமரப்பூ 
சுனைப்பூக்கள் 
சூரைப்பூ 
செங்காந்தள் மலர் 
செங்கொடுவேரிப்பூ 
வெட்சிப் பூமாலை 
சாதிப்பூ 
செருந்தி மலர் 
வெண்காக்கணம்பூ 
மலரும் செவ்வியுடைய அரும்பு 
மலலிகைப்பூ 
சோலை 
ஞாழற்பூ 
பூந்தோட்டம் 
தணக்கம்பூ 
அரும்பு , கொத்து 
செம்முல்லைப்பூ 
செம்முல்லை மலர் 
பூந்தளிர் 
மகரந்தத்தூள் 
வெண்டாமரை 
தில்லைப்பூ 
மஞ்சாடி மரப்பூ 


கொத்து 


1 


தும்பி 
தும்பை மலர் 
திருத்துழாய்ப்பூ 
தெய்வத் தன்மையுடைய தாமரை 
தேமாமலர் 
தோன் றி மலர் 
நந்தியாவட்டப் பூ 
நாரத்தம்பூ 
நறுமணப் பூக்கள் 
நறிய பூக்களை உடைய முல்லை 
நறை என்னும் கொடி 
அரும்புகள் 
சுர புன்னை 


நறை 


நனை 


xvi 


நாண்மலர் 
நீலம் 
நெய்தல் 
பகன்றை 
பசும்பிடி 
படப்பை 
படலை 
பயினி 
பரேரம்புழகு 


நாட் காலத்து மலர் 
நீலோற்பலம் 
நெய்தல் மலர் 
பகனறைப்பூ 
பச்சிலைப்பூ 
பூந்தோட்டம் 
தழை 
பயினிப்பூ 
எருக்சபூப் ( அ ) செம்பூ ( அ ) புன 
குருங்கைப்பூ 
பலாசம்பூ 
ஓமைப்பூ 
பாதிரிப்பூ 
பருத்திப்பூ 
பாலைப்பூ 
பிச்சிப்பூ 
பிடவமலர் 
அசோகமபூ 
தளைய வீழ்ந்த பூக்கள் 


பலாசம் 
பாங்கர் 
பாதிரி 


பாரம் 
பாலை 
பிடகை 
பிடவம் 


பிண்டி 


மாலை 


பிணி விட்ட போது 
பிணையல் 
பிததிகம் 
பீரம் 
புதுப்பூ 
புது போதவிழ் குலளை 
புலலிதழ் 


புன்னை 


பிச்சிப்பூ 
பீர்ககம்பூ 
அன்று மலர்ந்த மலர் 
புதிய அரும்பு அலர்ந்த குவளைப்பூ 
புறவிதழ் 
புன்னைப்பூ 
நீரில் உள்ள ஆம்பல் பூ 
பூஞ்சோலை 
பசிய குருக்கத்திப்பூ 
சோலை 
மஞ்சாடிபபூ 


புனல் ஆம்பல் 
பூந்தண்டலை 
பைங்குருக்கத்தி 
பொழில் 
போங்கம் 
போழ் 
மணிச்சிகை 
மடல் தாழை 


தாழை மடல் 


மராஅம் 


மருதம் 
மலர் வீழ் புறவு 


செமமணிப்பூ 
மடலையுடைய தாழை 
மரவம்பூ 
மருதப்பூ 
மலர்கள் சிந்திய காடு 
மாமபூ 
அரும்பு 
அரும்பு 


மா 


முகிழ் 
முகை 


xvii 


முண்டகம் 
முருக்கு 
முல்லை 
முள்தாள் தாமரை 


முள்ளரைத் தாமரை 


உடைய 


முறி 
மூசுதல் 
மெனசிறை வண்டு 
மௌவல் 


யா 


யாணர் கோங்கு 


வகுளம் 
வஞ்சி 


கழி முள்ளிப்பூ 
முருக்க மலர் 
புலலைப்பூ 
முள் நிறைந்த தாளினை உ 

தாளினை உடைய 
தாமரை 
முள்ளைத தண்டிலே 
தாமரை 
தளிர் 
வண்டு மொய்ததல் 
மெல்லிய சிறகுகளையுடைய வண்டு 
மௌவற்பூ 
யாம்பூ 
புதிதாகப் பூக்கத தொடங்கிய 
கோங்கு மலர் 
மகிழம்பூ 
வஞ்சிப்பூ 
வடவன்பபூ 
வண்டு 
சுர புனனைப்பூ 
வள்ளிப்பூ 
நீரற்ற இடத்தில் முளைக்கும் அரும்பு 
அகத்திப்பூ 
வாழையின் பூ 
வானிப்பூ 
மலர்ந்த மலர் 
மணமிக்க மலர் 
விழுதை உடைய தாழை 
வெடசிப்பூ 
வெண்டாளி மலர் 
வேங்கைப்பூ 
வேம்பு மலர் 
சிறு மூங்கிற்பூ 


வடவனம் 


வண்டு 
வழை 
வள்ளி 
வறள் அடும்பு 
வாகைப்பூ 
வாழைப்பூ 


வானி 


விரிமலர் 
விரைமலர் 
வீழ் தழை 
வெட்சி 
வெண் கூதானம் 
வேங்கை 
வேம்பு 
வேரல 
உணவு நுண்ணியல் 
அமலை வெள்சோறு 
அவிழ்பதம 
அவைப்புமாண அரிசி 
ஆமபி 
இறால் 
இறால் புரையும் மெல்லடை 


கட்டியாக உள்ள வெள்ளியசோறு 
சோறாகிய உணவு 
முற்றிய அரிசி 
குடைககாளான 
தேன கூடு 
தேனடையைப் போல உள்ள 
அடை உண்டி 


xviji 


உண்டு தண்டாமிகுவளம் 
கஞ்சகம் 
கறிமூடை 
காடி 


காடி 


காடி வைத்த கலன் 
காளாம்பி 
குறுமுறி அடகு 
கூழ் 
கொங்கு 
கொழுங்கஞ்சி 
கொழுவல்சி 
சில்பத உணவு 
சொன்றி 


உண்ணுவதால் குறையாதவளம் 
கருவேம்பிலை ( கறிவேப்பிலை ) 
மிளகுப் பொதி 
ஊறுகாய் 
புளிங்கறி 
ஊறுகாய்ச்சாடி 
காளான் 
சிறிய இலைகளையுடைய இலைக்கறி 
பாற்சோறு 
தேன் 
சோறுவடித்த கஞ்சி 
கொழுவிய சோறு 
உப்பு 


சோறு 
சோறு 


சோறு 


சோறுவாக்கிய கொழுங்கஞ்சி 
தினைக்குறு மகளிர் 
தீம்புழல் வல்சி 


தெரிகொள் அரிசி 
நறவு 
நறுவடி 
நிலவுரல் 


சோற்றை வடித்து ஒழுக்கிய கஞ்சி 
தினையைக்குற்றும் மகளிர் 
இனிய பணியாரங்களாகிய 

உணவு 
பொறுக்கி எடுத்த அரிசி 
தேன் 
மாவடு 
நிலத்தில் பள்ளமாகத் தோண்டி 

உரலாகப் பயன்படுத்தல் 
நெல்லை இடித்த மாவாகிய உணவு 
தினையரிசியால் ஆக்கிய சோறு 
பலவடிவங்களுடைய பணியாரம் 
பழையது 
தேனடை 


சோறு 


நெல்மாவல்சி 
பசுந்தினை மூரல் 
பலஉருவின் விரகு 
பழஞ்சோறு 
பிரசம் 
புழுக்கல் 
புழுக்கு 
மிடா அச்சொன்றி 
மோதகம் 
வல்சி 
வறல் குழல் 
வறை 
வாடூன் 
வாராதட்ட புழுக்கல் 
வாலவிழ் வல்சி 
வெண்ணெல் வல்சி 


புழுங்க வெந்த உணவு 
மிடாவில் உள்ள சோறு 
அப்பம் 
உணவு 
உலர்ந்த குழல் மீன் 
பொறியல் செய்தகறி 
உப்புக்கண்டம் 
அரியாமல் ஆக்கின சோறு 
வெள்ளிய சோறாகிய உணவு 
வெள்ளிய நெற்சோறு 


xix 


மீன் வளம் 


ருங்கழிசெறு 
இறவு 
கடலிறவு 


உப்பங்கழியில் உள்ள உப்புப்பாத்தி 
இறாமீன் 
கடல் இரு 
கயல் மீன் 
குளத்தில் உள்ள கொழுவிய மீன் 


கயல் 


கொழுமீன் 


சுறா 


சுறாமீன் 


சுறவு 


திமில் 
துளைமகள் 
நெடுந்தூண்டில் 
பரதவர் 
உனைமீன் 
பாக்கம் 
புலவுகயல் 
பொதி இரை 


சுறாமீன் 
மீன்பிடிக்கும் படகு 
பரதவப்பெண் 
நீளமான தூண்டில் 
மீனவர் 
ஒரு மீன் வகை 
மீனவர் வாழும் குடியிருப்பு 
புலால் நாற்றமுடைய , கயல்மீன் 
தூண்டிலில் மறையப் பொதிந்த 

இடை 
மீனினது நெய் 
கடல் 
வலையால் மீன் பிடிப்பார் " 
வாளைமீன் 
மீன் பிடித்தல் 


மீன்நெய் 


முந்நீர் 
வலைஞர் 


வாளை 


வேட்டம் 


